திருக்குறள்‌ அகராதி 


ஆசிரியர்‌ : 
ந, சி. கந்தையா பிள்ளை 


அநசிரியார்‌ மாற்கு கழகம்‌ 
53-56, பவழக்காரத்தெரு, சென்னை-1 
1981 விலை ரூ. 5-50. 


முன்னுரை 


திருக்குறள்‌ மூலப்‌ பதிப்புகள்‌ பல வெளிவம்‌- 
துள்ளன; பல - வெளிவருகின்றன. அவை 
கையடக்கப்‌ பதிப்புக்களாகவிரூத்தலின்‌ அவற்றில்‌ 
அருஞ்சொல்‌, அருஞ்‌ சொற்றொடர்களுக்குப்‌ 
பொருள்‌ சேர்க்கப்படுவதில்ல்‌. திருக்குறளுக்கு 
. முஞ்சொல்‌ அகராதி ஒன்று இருப்பின்‌ அது 
திருக்குறள்‌ மூலங்களைக்‌ கையாளுவார்க்குப்‌ 
பெரும்பயன்‌ அளிப்பதாகும்‌. இஃதன்றி எவ்‌- 
வெச்சொற்கள்‌ எவ்வெவ்விடங்களில்‌ ஆளப்பட்‌- 
டுள்ளன வென்று அறிந்துகொள்வதற்கும்‌ அது 
துணைதரும்‌. இம்தூலைத்‌ தொகுப்பதற்கு உதவிய 
நூல்கள்‌ திரு. வா. மார்கசகாயஞ்‌ செட்டியார்‌ 
1924-இல்‌ வெளியிட்ட திருக்குறள்‌ சொற்குறிப்பு 
அகராதி, திருவாடுதுறை ஆதீனத்தார்‌ வெளி- 
மிட்ட திருக்குறள்‌ உரை வளத்தின்‌ இறுதியில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கும்‌ சொல்‌ அகராதி, தமிழ்மணி 
சாமி வேலாயுதம்‌ பிள்ளை அவர்கள்‌ வெளியிட்ட 
(1952) திருக்குறள்‌ சொல்லடைவு என்பன. இம்‌- 
நூலில்‌ சொற்களுக்கன்றி அருஞ்சொற்றொடர்‌- 
களுக்கும்‌ பொருள்‌. தரப்பட்டுள்ளன. இடை- 
மிடையே பரிமேலழகரல்லாத பிற உரை ஆகிரி- 
யர்களின்‌ உரைப்பகுதிகளும்‌ எடுத்துக்‌ காட்டப்‌- 
பட்டுள்ளன. ர்‌ 


ந. இ. ௧. 


திருக்குறள்‌ அகராதி 


௮ 

௮ அந்த 995, 247, 954, 350, 355, 370, 411, 
498, 426, 475, 489, 641, 645, 671, 677, 
695, 848, 950, 967, 1091, 1187, 

அஃகாமை - சருங்காமை 178. 

அஃகி - சுருங்கி, நுண்ணிதாய்‌ 175, 

அஃகி அகன்ற - அணுகி ஆராய்ந்து பெற்ற விரிந்த, 
தனித்து அகன்ற 175. 

அஃதிலார்‌ - அதனை இல்லாதவர்‌ 572, 

அஃது - அது; அது என்னும்‌ நில்மொழிக்கு முன்‌: 
னால்‌ உமிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்வரும்‌- 
போது அது என்பது (பெரும்பாலும்‌) அஃது 
என்றாகும்‌; 38, 49, 76 ,80, 199, 162, 170, 
220, 226, 236, 242, 262, 368, 368, 414, 427, 
459, 476, 556, 572, 575, 591, 600, 621, 9438, 
971, 1001, 1014, 1032, 1093, 1166, 1279, 
1808, 

அகடு - வயிறு 986, 

அகத்தது - மன த்திலிருப்பதை 709, 

அகத்தார்‌ நிலைக்கு - உள்ளே நிற்ப்வரின்‌ போர்‌ 
நிலைக்கு 745. 

அதத்தான்‌ - மனத்தில்‌, மனத்துடன்‌ ஆகிய 98, 

1 


2 a 

அகத்து - மனத்து 78; இடத்து, இடையில்‌ 
694, 717, 725, 727, 814, 877, 1020, 1. 
1168, 1180, 13805, 13238. 

அகத்து உறுப்பு - உள்‌ உறுப்பாகிய 79, 

அகத்தே - உள்ளே 871. 

அகப்பட்டி - மனங்கட்டுப்பாடில்லாதவர்‌ 1074, - 

அகம்‌ - மனம்‌ 78, 277, 298, 786, 880, 1: 
1828; இடம்‌ 101, 547, 1055, 

அகம்நக - மனம்‌ மலர 786. 

அகரம்‌ - அ என்னும்‌ எழுத்து 1. 

அகலம்‌ - (புறத்தோர்க்கு அகழல்‌ ஆகா ௨ 
அகலம்‌ 743. 

அகலாக்கடை - அதிகப்படாமல்‌ இருப்பின்‌ 478. 

அகலாத - பிரியாத, பிரியாததற்கு (மூன்‌) 1226. 

அகலாது - (மிக) நீங்குதல்‌ செய்யாது 69]. 

அகல்‌ - அகன்‌ ற; விரிந்த, பெரிய 25, 

அகழ்வார்‌ - தோண்டுவார்‌ 151]. 

அகறல்‌ - நீங்குதல்‌ 1826. 

அகற்றும்‌ - விசாலப்படுத்தும்‌ 372. 

அகன்‌ - அகம்‌, மனம்‌ 84,99. 

அகன்ற - விரிந்த 175. 

அகன்றாரும்‌ - பெரியவ ராயினாறாம்‌ 170. 

அங்கணத்துள்‌ - (தூய்மையற்ற) முற்றத்தில்‌ 720. 

அங்கணம்‌ - முற்றம்‌; இது ஆரியச்‌ சொல்‌ எனக்‌ 
கருதப்படும்‌: உண்மையில்‌ இது தமிழ்ச்‌ 
சொல்லே. இதற்கு வீட்டிற்கு வெளியே 
உள்ள இடம்‌ (அகம்‌ கண்‌-- அம்‌) என்பது 
பொருள்‌.  - an 


தவர்‌ 8 
்‌ 5ம்‌ - உறுப்பு [அதி. 64] இது வடசொல்‌ எனக்‌ 
கொள்ளப்படும்‌. இதனை அ-என்னும்‌ சட்டு 
அடியாகப்‌ பிறந்து கூறுபாடு என்னும்‌ 
... பொருள்‌ தருவதொரு தமிழ்ச்சொல்‌ எனவும்‌ 
- கூறலாம்‌. ்‌ 
வாமை - தளராமை; தள ராதொழிக ; 
ட மெய்மீற்று வியங்கோள்‌ (நுண்‌) 611.. 
“£ - அசைந்தாடும்‌, துவளும்‌, அசையும்‌ 1098. 
இ - சோம்பி 1040, 
செ. இயற்கு - அசையும்‌ இயல்புடையவளுக்கு ; 
அசை இயல்‌ வினைத்தொகை (அண்‌). 
எசைவின்மை - முயற்சி 871. 
அசைவு - தளர்வு, சோம்புதல்‌ 594. 
அச்சம்‌ - பயம்‌, நடுக்கம்‌ 146, 501, 584, 1075. 
அச்சாணி - கடை ஆணி, அச்சின்‌ புறத்தே செருகும்‌ 
ஆணி 667. 
அச்சு - வண்டி அச்சு 475, 667. 
அஞர்‌ - துன்பம்‌ 1086, 1179. 
அஞ்சப்படும்‌ - அஞ்சப்படுகல்‌ வேண்டும்‌ 902: 
அஞ்சல்‌ வேண்டும்‌ 824, 
அஞ்சல்‌ - பயப்படுதல்‌ 488; பயப்படுதலை 1149; 
பயப்படாதிரு 1154. 
அஞ்சல்‌ ஓம்பு - பயப்படு தலைத்‌ தவிர்‌ 1149. 
அக - பயப்படாதொழிக, பயப்படவேண்டாம்‌ 
82. 


அஞ்சா - அடங்கா 500; பயப்படாத 795, 1761, 
762, 778 


அஞ்சாதவர்‌ - அஞ்சாது செல்ல வல்லவர்‌ 728, 


4 அஞ்சாது 

அஞ்சாது - பயப்படாது 585, 

அஞ்சாமை - துணிவு 382; அஞ்சாதொழிதல்‌ 428; 
துணிவு, உறுதிப்பாடு, திடபுத்தி 497, 

அஞ்சார்‌ - பயப்படார்கள்‌ 201. 


அஞ்சான்‌ - (சபைக்குப்‌) பயப்படாதவன்‌ (யாவன்‌) 
647; பயப்படாது 689. 

அஞ்சி - பயந்து 44, 325, 680, 780, 741, 868, 869, 
883. 


அஞ்சுக - அஞ்சவேண்டும்‌ 882. 

அஞ்சுதும்‌ - அஞ்சுகின்றேன்‌ 1128. 

அஞ்சுபவர்‌ - அஞ்சுவார்‌ 464, 726, 906. 

அஞ்சும்‌ - அஞ்சுதற்கு ஏதுவாகிய 944; அஞ்சுவர்‌ 
51; பயப்படுகின்ற 727; அஞ்சி ஒழுகும்‌ 
904; அஞ்சுவான்‌ 905; அஞ்சுவர்‌ 1152; 
அஞ்சுகின்றது 1295, 

அஞ்சும்‌ அவன்‌ - அஞ்சுகின்‌றவன்‌ 797. 

அஞ்சுவது - அஞ்சித்‌ தடுப்பது 866: பயப்பட 
வேண்டியது (பாவம்‌) 498, 

அஞ்சுவர்‌ - பயப்படுவர்‌ 201. 

அஞ்சுவார்‌ - பயப்படுவார்‌ 729. 

அஞ்சுவான்‌ - பயப்படுகின்‌ றவன்‌, (கோபத்துக்கு) 
அஞ்சுகின்றவன்‌ 905. 

அடக்கமுடைமை . மனம்‌, மொழி, செயல்‌ என்ப- 
வற்றைத்‌ தீயவழியிற்‌ செல்லாமல்‌ அடக்கிக்‌ 
கொள்ளுதல்‌ [அதி, 18]. 

அடக்கம்‌ - மனம்‌ மொழி மெய்களைத்‌ தீய வழியிற்‌ 
செல்லவிடாது இருக்கும்‌ ஒழுக்கம்‌ 121, 199, 

அடக்கல்‌ - ஒடுக்கல்‌, செல்லவிடாது தடுத்தல்‌ 126. 


அடூங்கால்‌ 5 


அடங்க - ஒடுக்க 123. ட்‌ 

அடங்கல்‌ - அடங்குதல்‌, மனம்‌ புறத்துப்‌ பறவாது 
அறத்தின்கண்‌ கிற்றல்‌, தன்‌ வசமாதல்‌ 180. 

அடங்கா - அமைவில்லாத, அவற்றின்படி நடவாத, 
அடங்கி ஒழுகாத 884. 

அடங்காமை - மனமொழி மெய்களை அடக்காமை 
121. : 


அடங்கியாள்‌ - அடங்கியவனது 124, 

அடல்‌ - வருத்துதல்‌ 206 ; கெடுத்தல்‌ 343; தாக்கு- 
தல்‌, போர்‌ செய்தல்‌ 708 ; கெடுத்தல்‌, கொல்‌- 
ஓதல்‌ 898. 

அடல்‌ வண்டின்‌ - தன்னை அழித்துக்கொள்ள 
விரும்பினால்‌ 893. 

அடி - தாள்‌, பாதம்‌ 8, 4, 10, 208, 544, 610, 
1120, 1279. 

அடி அளந்தான்‌ - திருமால்‌ 610. 

அடி உறைதல்‌ - தாள்களில்‌ வற்து தங்குதல்‌ 208, 

அடிக்கு - பாதங்களுக்கு 1120, 

அடிமை - அடியவனாந்தன்மை, தொண்டு 608. 

அடு - வெல்லும்‌ 567; சமைத்த 1065; காய்ச்சப்‌- 
பட்ட 1090. 

அடுக்கி - மேலும்‌ மேலும்‌,மேன்‌ மேலாக 625. 

அடுக்கிய - தொடர்ந்த; முன்னும்‌ பின்னுமாக 
வருகின்ற 525; பலவாக அடுக்கிய 954, 
1005. 

அடுக்கிய கோடி - பலகோடி 954, 1005. 

அடுங்கால்‌ - இறக்கும்போது ; கூற்றுக்கொல்லும்‌- 
போது 799. ல 

அடுங்கால்‌ - துன்பஞ்‌ செய்யும்போது 1166. 


6 அடுத்த 

அடுத்த - மடங்கு, மடங்கான 450, 817. 

அடுத்தது - (தன்னை) அடுத்த பொருள்களை 706. 

அடுத்திருந்து - தொடங்கியிருந்து 867. 

அடுத்து - தொடர்ந்திரும்து 621; தொடங்கி 867: 
நெருங்கி 1030. 

அடுத்தூன்றும்‌ - பக்கத்திலே அடுத்து ஊன்‌ கின்ற 
முட்டுக்கோல்‌ (போல) நெருங்கித்‌ தாய்கவல்ல 
1030. 

அடுப்‌ - வெல்லுவர்‌ 493. 

அடுமுரன்‌ - வெல்லும்‌ வலி 567. 

அடும்‌ - கொல்லும்‌ 207; வெல்லும்‌ 495; கொல்‌- 
லும்‌ 500, 799. 

அடைக்கும்‌ - தடுக்கும்‌ 88, 71. 

அடைக்கும்‌ தாழ்‌ - அடைத்து£வைக்கும்‌ தாழ்ப்பாள்‌ 

1. ்‌ 


அடையாவாம்‌ - சாராவாம்‌ 989. 
அட்டிங்‌ - வார்த்த 1098, 
அணங்கு - காம நோயால்‌ உயிர்‌ கொள்ளும்‌ 
. தெய்வப்‌ பெண்‌ 918 ; தெய்வப்‌ பெண்‌ 1081, 
1809, 
அணங்குறுத்தல்‌ - துன்புதுத்தல்‌ 109. 
அணி - ஆபரணம்‌, அழகு 95; அழகு 115, 118; 
ஆபரணம்‌ 701; அழகு 788, 742; அழகு 
1014; ஆபரணம்‌ 1089 ; அழகு 1102; 
அழகு, மலர்ச்சி 1273. 
அணிஇழை - அழகிய ஆபர்ணமணிந்த பெண்‌; 
வினைத்‌ தொகை, அணிதலையுடைய என- 
வேற்றுமைத்‌ தொகையுமாம்‌, அன்‌ மொழி- 
யாயினும்‌ ஆகு பெயராயினுமாகுக. 


அதி 7 


அணிகலம்‌ - அழகு 575. 

அணி நிழற்காடு - அழகிய நிழலுடைய காடு ; 
செறிந்த காடு 742. ்‌ 

அணியுமாம்‌ - புனையும்‌, அலங்கரிக்கும்‌, பிறரின்‌ 
ரன்‌ மிகுதியை ஏற்படுத்திக்கொள்ளும்‌ 


அணுகாது - (மிகக்‌) கிட்டாது, நெருங்காமல்‌ 691. 
அண்ணுத்தல்‌ - வாயைத்‌ திறத்தல்‌ ; புறப்படவிடுதல்‌ 
(மண) 255. 
அதர்‌ - வழி 594. 
அதற்கு - அக்‌ கல்விக்கு 991; அவ்வினை செய்தற்கு 
518) அவ்வுரிமைக்கு 802: உயிருக்கு 1124 ; 


ஊருதற்கு 1880. 

அதல்‌ - அது காரணமாக 308, 642, 1081. 

அதனினும்‌ - அதிலும்‌ பார்க்க 152, 1158. 

அதனின்‌ - அதிலும்‌ பார்க்க 122, 302; அப்‌- 

- பொருளால்‌; அதனளவு 841; அதனிலும்‌ 

பார்க்க 644, 1166. 

அதனை - அதை 99, 77, 152, 262, 495, 517, 621, 
859; 1141, 1145. 

அதோடு - அதனுடன்‌ 550. 


அதன்‌ - அவை தமக்கு 60; அதற்‌ 323; 
அதனுடைய 490, 773, அதை 1038; அத- 
னுடைய 1289. 


அதி - மிக 7686, அதி என்பது வட சொல்ல னைக்‌ 
கருதப்படுகின்றது. இது தமிழ்‌ எனச்‌ 
கொள்ளினும்‌ இழுக்காது. அதிகாலை என்னு- 
மிடத்து அதி என்பது அது என்றும்‌ சுட்டுப்‌ 
பெயரடியாகப்‌ பிறந்து மிக என்னும்‌ 


8 அதிர 

er 
பொருளுணர்த்தும்‌. இவையென்றது ஈணி- 
யவற்றை; : உவையென்றது அவற்றிற்‌ 
சேயவற்றை ; அவையென்றது அவற்றிற்‌ 
சேயவற்றை; (பரி. 40 உரை) மிகச்சேய்மை- 
மிலுள்ளது அதி எனப்பட்டது- இப்‌ பொரு- 
ளிலிருந்து அதி என்பதற்கு மிகுதி என்னும்‌ 
பொருள்‌ வருதல்சாலும்‌. வட மொழி 
தொடர்பான அடி. வேறு வகையின தாகும்‌. 

அதிர - நடுங்கும்படி. 429. 

அநு - அஃறிணை ஒருமைச்‌ சுட்டுப்‌ பெயர்‌ 86, 45, 
74, 165, 281, 257, 278, 332, 333, 3834, 
962, 364, 452, 477, 585, 586, 570, 596, 
901, 948, 985, 996, 1144, 1166, 1284, 
1802, 1307. 

அதூஉம்‌ - அதும்‌; அது என்னும்‌ முற்றுகரத்தின்‌ 
மேல்‌ இழிவு சிறப்பும்மையின்‌ உயிரேறி உம்‌ 
என நின்று பின்‌ செய்யுள்‌ இசை நிறைக்க 
அளபெடுத்து அதூஉம்‌ என நின்றது- (இரா. 
உரை) 280, ௦46, 

அத்தால்‌ - அதனால்‌ 522, 

அத்து . சாரியை 18, 81.......... 

அந்தணர்‌ - அழகிய தண்ணளியை உடையவர்‌ ; 
உயிர்களிடத்துக்‌ கருணையுடையவர்‌ 80; 
துறவோர்‌ 545. 

அந்தணன்‌ - கடவுள்‌ 8. 

அந்நிலை - அது நிற்குமளவில்‌ 489. 

அந்‌ நிலயே - அது செய்யாது; முன்னை நிலை- 
யிலேயே நின்று 967. 

அப்பால்‌ - அப்பகுதி 950. 


அமர்ந்து 9 


அப்பால்‌ நாற்கூற்று- கரன்‌ கு பருதிகளையுடைய 
நான்கு திறத்தது. அதாவது உற்றான்‌ முதலிய 
நான்கும்‌ தனித்தனி நான்கு ப௫ுதிகளாகும்‌- 
(பரிமே); ரோயுற்றான்‌...முதலிய கான்கு 
கூற்றது மருந்து (மண) 950. 

அப்பொருளை - அவ்விரகசியத்தை 695. 

அமரகத்து - போர்க்களத்தே 1027. 

அமரர்‌ - தேவர்‌ 121; [இது வட சொல்லெனக்‌ 
கருதப்படும்‌. தமிழ்ச்‌ சொல்லெனக்‌ கூறு- 
வார்‌. இனிது அமர்ந்திருப்பவர்‌ எனப்‌ 
பொருள்‌ கூறுவர்‌. இச்‌ சொல்‌ வானத்தில்‌ 
இருப்பவர்‌ என்னும்‌ "பொருளில்‌ ௮ அமரர்‌ 
என கின்று பின்‌ அமரர்‌ என்றாயிற்றென்று 
கொள்ளல்‌ மிக எற்றதாகின்றது. ௮, இ; ௨ 
என்னும்‌ சுட்டுகளிலிருந்து தமிழிலுள்ள 
சொற்களிற்‌ பெரும்பாலன தோன்றியுள்ளன 
என்பது தமிழ்‌ மொழி ஆராய்ச்சியாளர்‌ 
கருத்தாகும்‌]. 

அமராமை - (முன்‌ சற்றமாக) இராமை 529. 

அமர்‌ - போர்‌ 9814; அமர்செய்கின்ற 1088; 
அமரைச்‌ செய்யும்‌ 1125. 

அமர்க்கண்‌ - போர்‌ செய்கின்ற கண்கள்‌ ; அமர்த்தல்‌- 
போர்‌ செய்தல்‌ 1083. 

அமர்த்தன - மராதுபட்டிரும்தன. அமர்த்தல்‌ மாறு- 
படுதல்‌; குணங்கட்கும்‌ பேதைமைக்கும்‌ 
ஏலாது கொடியவாயிருந்தன வென்பதாம்‌ 
1084. 

அமர்ந்த - பொருந்திய 75. 

அமர்ந்து - மகிழ்ந்து 84; மலர்ந்து, , விரும்புதலை ; 
விரும்பி 92, 98, 


10 அமிற்தும்‌ 


அமீற்தும்‌ - சாவா மருந்து; இது அம்ருத என்னும்‌ 
வட சொல்லின்‌ வேறுபாடெனப்‌ படுகிறது. 
[இதனைத்‌ தமிழ்ச்‌ சொல்‌ எனக்‌ கூறுவார்‌ 
இதற்கு இன்பத்தில்‌ ஆழ்த்துவது என்னும்‌ 
பொருள்‌ கடறுவர்‌. இச்சொல்‌ ழகர உச்சரிப்‌- 
புடைமையால்‌ பழந்தமிழ்ச்‌ சொல்‌ ஆகலாம்‌. 
நாவாய்‌, நேவியாகவும்‌, கல்‌, கல்குலஸ்‌ 
ஆகவும்‌ ஆங்கிலம்‌, இலத்தின்‌ முதலிய 
மொழிகளில்‌ வழங்குதலை ஒப்ப அமிழ்தமே 
வட மொழியில்‌ அம்ருதமாயிருந்தலும்‌ 
கூடும்‌.] 

அமிழ்தினும்‌ - அமிழ்தத்தினும்‌ பார்க்க ; உம்மை 
உயர்வு சிறப்பு 64. 

க அமிழ்தத்தைவிட 64; அமிழ்தினால்‌ 


அமிழ்து - அமிர்தம்‌, தேவருணவு 64, 720, 1106. 

அமை - மூங்கில்‌ 906. 

அமைகலா - செய்ய மாட்டாத; செய்ய மாட்டாது 
219. 

அமைச்சு - மந்திரிமாரின்‌ குணம்‌ செயல்‌ முதலியன 
[அதி. 64] 381; மந்திரிமார்‌ 081, 682, 688, 
634 [அமைச்சர்‌ என்னும்‌ சொல்‌ ஆமாத்தியர்‌ 
என்பதிலிருந்து பிறந்ததெனச்‌ சிலர்‌ கூறுவர்‌. 
அமைவு என்பதிலிருந்து அமைச்சர்‌ தோன்ற 
வில்லை. ஆமாத்தியரிலிருந்து தோன்றிய 
தெனக்‌ கூறுதல்‌ மிகமிகப்‌ பொருத்த மற்ற- 
தாகும்‌]. 

அமைதல்‌ - பொருந்துதல்‌ (நட்புக்‌ கொள்ளுதல்‌) 
825 ; (அளவுக்கு, அமைதல்‌ ; சேருதல்‌, 1909, 

அமைந்த - அடக்கமான 685; பெரிய 900, 


அமைவு 11 


அமைந்தக்‌ கண்ணும்‌ - வாய்த்த விடத்தும்‌ 606. 
அமைந்தற்று - வேண்டுமளவிற்றாதல்‌ போல 1802. 
அமைந்தார்‌ - (கணவனாக) அமைந்தவரது, காதல- 
மது 1155. 
தப -] அமைந்தது இல்லை, அமையவில்லை 
40. 


அமைந்து - (தன்மைகளால்‌) நிறைந்தது 118; 
பொருந்தி (சமாதானப்‌ பட்டு) 4/4 ;. நிறைந்து 
761. 

அமையல - இருக்க முடியவில்லை, திருப்தியடைய 
வில்லை 1988. 

அமையா -வாழ முடியாத, இல்லாமல்‌ முடியாத 961, 

அமையாக்கடை - ஏற்றுக்‌ கொள்ளாத விடத்து, 

உடன்படாத விடத்து 808. 

அமையாத -முடியாத 682; பொருத்த மில்லாத 825 

அமையாது - ஈடவாது, முடியாது 20. 

அமையார்‌ - (அமை--ஆர்‌) மூங்கில்‌ போன்ற 906. 

அமையும்‌ - உண்டாகும்‌ 298; (துன்பத்தை நீக்கு- 
வதற்குப்‌) போதுமானது 708 ; ஏற்புடைத்து 
1198. 


அமைவர்‌ - பழகுவர்‌, மேவுவர்‌ 580. 

அமைளில - பொறுக்கின்றில 1178. 

அமைவிலன்‌ - பொருத்தம்‌ இலன்‌ 862, 

, அமைவிலாத - பொருத்த மில்லாத 740, 

அமைவு - பொருந்துதல்‌, மேவுதல்‌ ; “£ வேத்தமைவு. 
எனவே குடிகள்‌ அவன்‌ மாட்டு அன்புடைய 
மாதலும்‌ அவன்றுன்‌ இவர்‌ மாட்டு அன்புடை- 
யராதலும்‌ அடங்கின ?” 740; மிகுதி, 745; 
அமைதல்‌ 1178. 


19 அமைவு நள்‌ 


அமைவு இலன்‌ - பிறரோடு பொருத்தம்‌ இலன்‌ 868. 

௮ம்‌ - அழகிய 1107. 

அம்பினில்‌ - அம்பினும்‌, அம்பை வைத்திருப்பதை 
விட 772. 

அயர்கம்‌ - உண்பேமாக, செய்வோம்‌ 1268. 

அரங்கு - சூதாடு கோடுகள்‌ ; சதுரங்கக்‌ கோடுகள்‌ 
401 [இதனை வடசொல்லாகக்‌ கொள்வாரு- 
முளர்‌. அரங்கு என்பது அறு என்னும்‌ 
அடியாகப்‌ பிறந்ததெனலாம்‌. அப்படியாயின்‌ 
கோடு அறுத்தல்‌ வகுத்தல்‌ என்னும்‌ பொருள 
தாகும்‌. [அரம்‌, அராவுதல்‌ முதலிய சொந்‌- 
களை நோக்காக.] 

அரசர்‌ - வேந்தர்‌ 88] [இது ராஜா என்னும்‌ வட 
சொல்லின்‌ திரிபு எனக்‌ கொள்வாருமுளர்‌. 
ஐரோப்பிய ஆரிய மொழிகளில்‌ இச்சொல்‌ 
காணப்படாமையால்‌ அரசு என்னும்‌ தமிழ்ச்‌ 
சொல்லே வடமொழியில்‌ ராஜா என வழக்‌- 
கும்‌ எனக்கருதப்படும்‌. அரணுடையவன்‌ 
அரசன்‌.] 

அரசு - அரசன்‌; அரசனது தன்மை 884, 385, 554. 

அரண்‌ - கோட்டை ; கோட்டை மதில்‌ 881, 421, 
492 ; காவல்‌, பாதுகாப்பு 584; கோட்டை 
741, 750. 

அரம்‌ - அராவும்‌ கருவி. 567, 888, 997. 

அரம்‌ பொருத - அரத்தால்‌ தேய்க்கப்பட்ட 888. 

அரிது - ஆகாது, முடியாது 7, 8, 29, 101; இல்லை 
177, 227, 235, 948; உண்டாகாது, அருமை 
யுடையது 877, 419, 409 ; இல்லை 606, 647, 
693, 762, 625, 848, 886, 1049, 1153, 1155, 
1156, 1160, 1180, 1276, 


அருமறை 18 


அரிது ஆற்றி - பிரிவுக்கு உடன்பட்டு 1160. 

அரிதே - அரியது 218, 448, 508, 

அரிந்தற்று - அதுத்தாற்‌ போலும்‌ 1804. 

அரிய - அரியவை, எளிதில்‌ இயலாதவை 26, 489 ; 
அரிய கால்களை (அரசர்க்குரிய போர்‌ நூல்‌ 
பொருள்‌ நூல்‌ ஆட்சி நூல்‌ முதலியன) 508; 
அரியவை 887, 664, 781. 

சரி - அரிய காலம்‌ 489; அருமையுடையது 

47. 


அரியர்‌ - சிலர்‌, பெறுதற்கு அரியர்‌ 128 ;. (காம்‌ 
காமம்‌ மீதூர்தற்கு) அரியர்‌ 1188. 

அரியவற்றுள்‌ - அரிய பேறுகள்‌ எல்லாவற்றுள்ளும்‌ 
443, 


அரியவை - பொறுத்தற்கரியன 698. 

அரிவை - பெண்‌ 1107. 

அரு - அரிய, அரியதான 488, 681, 647. 

அருங்கேடன்‌ - அரிதாகிய கேட்டை உடையவன்‌ 
(கேடிலன்‌) 210. 

அருங்கேடு - அழிவில்லாமை 782. 

அருஞ்செவ்வி - (கன்னைக்காண வருகின்‌ றவருக்குச்‌) 
சமயமின்மை 565. 

அருட்‌ செல்வம்‌ - அருளால்‌ வருஞ்செல்வம்‌, ௮௬- 

> ஞடைமையாகிய செல்வம்‌, 241. 

அருட்பொருள்‌ - அருளாகிய பொருள்‌ 914, 
"அருந்தியது - உண்டது 949, 
ருப்பு - கிளைத்தல்‌ ; அரும்பிவளர்தல்‌; அரும்பு 
2, - 


அருமறை - அரிய இரகசியங்களை 847. 


14 அருவம்‌ 


அருமை - முடியாமை, கடுமை 611; பொறிகள்‌ 
இருப்பதால்‌ கடத்தற்கு அருமை 1148; 
அடைதற்கு அருமை 1142, 

அருமை உடைய - (பிறர்‌ செய்தற்கு) அருமை- 
யுடைய 975. 

அரும்‌ - அறிதற்கரிய 198; பெறமுடியாத 462 ; 
இன்மை 782. 

அரும்பயன்‌ - அருமைதரும்‌ |(கன்மை தரும்‌) காரி. 
யங்களை 198. 

அரும்பி - உண்டாக்கி 1223 ; முகிழ்க்து, மொட்டாகி 
1227. 

அருவினை - முடித்தற்கறுமையுடைய செயல்‌ 488, 
631. 


அருளல்லது - பாவம்‌ 954. 

அருளற்ருர்‌ - அருளில்லாதவர்‌ 248. 

அருளாட்சி - அருளாற்‌ பயன்‌ கொள்ளுதல்‌ 242. 
அருளாதாள்‌ - அருளில்லாதவன்‌, இரங்காதவன்‌ 249. 
ந்தர்‌ - கருணயுடைய செயல்களிற்‌ பழகுக 


அருளின்மை - கருணையின்மை 1209. 

அருளென்னும்‌ - அருளாகிய 757. 

அருளொடும்‌ - அருளூுடைமையோடும்‌; குடிகளிடத்‌- 
துச்‌ செய்யும்‌ அருளோடும்‌ 755. 

அருள்‌ - அருளொழுக்கத்தை ; துறவு 176 ; கருணை, 
அருளுடைமை (அருளுடைமையானது , 
யாதானும்‌ ஒரு உயிர்‌ இடர்ப்படுமிடத்து தன்‌- 
னுயிர்‌ வரும்தனாற்போல்‌ வருந்தும்‌ நீர்மை, 
-இளம்பூரணர்‌) 241, 248, 251, 252, 4, 
285, 988. 


அல்லதற்கண்‌ 15 


அருள்‌ ஆள்வாற்கு - கருணோயுடையவனாயிருப்ப- 
வனுக்கு 244. 

அருள்‌ பொருள்‌ ஆயும்‌ - அருளைப்‌ பொருளாக ஆர- 
யும்‌; அருளோடு கூடிய பொருளை ஆராய்ந்து 
செய்யும்‌ 914. 

அரோ - அசை நிலை, ஈற்றசை 1158. 1256. 

அல்கு - நெற்கதிர்‌, நெல்‌ 1084. 

அலகை - பேய்‌ 850. 

அல்ந்தாரை - துன்பமடை ந்திருப்பவரை 1808. 

அலரறிவுறுத்தல்‌ - களவொழுக்கத்தை அறிந்த பிறர்‌ 
தூற்றுதல்‌ தனக்கு நன்மையுடைத்தாதலைத்‌ 
தலைவன்‌ தோழிக்குத்‌ தெரிவித்தல்‌ (அதி. 115). 

அலர்‌ - பலர்‌ அறிதல்‌ 1141, 1149. 1146, 1149, 
1296, 13801. 

அலர்‌ எழ - பிறரறிந்து தூற்றுதல்‌ எமுதலால்‌ 1141, 

அலர்‌ நாண - அலர்‌ தூற்றுவதற்கு கரண 1149, 

அலை - அலைத்தற்றொழில்‌, வருந்துதல்‌ 551. 

அலைக்கும்‌ - தொந்தரவு கொடுக்கும்‌ 785. 

அல்‌ - அல்லாததாகிய 801; ஆகா 1899; அல்லாத 
1800. 


அல்ல - ஒழிந்த 61; ஆகா 95; இல்லை 115; ஈடு- 
வல்லாதவற்றை 116; பாவங்கள்‌ 150; அல்‌- 
லாதன 157, 178; பாவம்‌ 181; அல்லாத 
989; இல்லை 279; அன்றி 887; அல்லாத 
351, 376; இல்லை 400; அல்லாதவற்றை 
466, 700, 944, 962 ; இல்லை 1012. 


அல்லதற்கண்‌ - துன்பத்தில்‌ 798, 


16 அல்லது 

அல்லது - அல்லாதது 108; இல்லது 281, 255; 
அல்லாமல்‌ 491, 570, 751; குற்றமுள்ளது 
(செய்யக்‌ கருதின்‌) 795; அல்லாமல்‌ 951; 
செய்வதல்லது 1090; அல்லாமல்‌ 1181, 
1159, 1168. 

அல்லம்‌ - அல்லாதவராவோம்‌ 1209, 

அல்லர்‌ - அவரில்லை 148, 880, 926, 978; அல்லரா- 
தல்‌ 1800. 

அல்லல்‌ - துன்பம்‌, 245, 879, 460, 555, 626, 787, 
936, 938, 1160, 1301, 1308. 

அல்றவரை - அல்லாதவரை 751. 

அல்லவற்றை - இல்லாதவற்றை 851. 

அல்லலை - பாவங்கள்‌ 96, 164, 182, 246; தவமல்‌ 
லாதவை 274 ; அருளல்லாதவை 884; அலைத்‌ 
தற்றொழில்‌ 551 ; பிறவற்றை 1286. 

அல்லற்‌ கண்‌ - துன்பம்‌ வர்தவிடத்து 798. 

அல்லல்‌ - அல்லாதவனாயின்‌ 886. 

அல்லாதவர்க்கு - இல்லாதவருக்கு 1077. 

அல்லார்‌ - அல்லாதார்‌ 266, 419, 720, 899, 978. 

அல்லார்க்கு - அல்லாதவருக்கு 726, 918, 999. 

அல்லால்‌ - அல்லது, அல்லாமல்‌, 7, 8, 16, 985, 
235, 377, 406, 497, 515, 762, 1095, 1183. 

அல்லாவார்‌ - வருக்தார்‌ 598. 

அல்லீடம்‌ - பலியாத இடம்‌ 801. 

அல்லே - (2 அப்படி) இல்லை 1991. 

அல்லழி - ஆகாதபோது 1299, 1800. 

அவம்‌ - வீண்‌ 262, கேடு; பயனில்லாதன 262, 266. 

அவரவர்‌ - அவரவருக்குள்ள 469. 


அவன்‌. 17 

அவரின்‌ - அவரிலும்‌ பார்க்க 1074, 

அவர்‌ - மக்கள்‌ 68, 65; ஒருவர்‌ 109 ; இன்னா செம்‌ 
தார்‌ 814; துறவாதவர்‌ 848; கல்லாதவர்‌ 
410; கேள்வியுடையவர்‌ 417; உடையவர்‌ 
447; அவரவர்‌ 469; ஆற்றார்‌ 506; அவர்‌ 
058; உடையார்‌ 112, 721, 807, 977, 1016; 
ஈபவர்‌ 1051; கயவர்‌ 1071; காதலர்‌ 1152, 
1155. 1156, 1182, 1188, 1184, 1188, 
1204, 1255, 1880, 1242, 1244, 1249, 
1261, 1298, 1297, 1198, 13821. 

அவர்க்‌ கண்ட - அவரைக்‌ கண்ட 1177. 

அவர்க்‌ காணுது - அவரைக்‌ காணாது 1178. 

அவர்க்‌ காதல்‌ - (கம்மை நினையாது) அவர்க்காய்‌ 
நிற்றல்‌; அவர்‌ கருதியதற்கு உடம்படல்‌ 
1291. 

அவர்‌ பழி - இரக்கப்பட்டவர்க்குப்பழி யல்லது 
1051. 


அவர்‌ பொருள்‌ - அவர்களைப்‌ பெறுதலாகிய செல்வம்‌ 
68. 


அவர்‌ வயின்‌ விதும்பல்‌ - பிரிந்திருந்த கணவன்‌ மனை - 
வியர்‌ தம்முள்‌ ஒருவரை ஒருவர்‌ காணுதற்கு 
விரைதல்‌. [அதி. 127] 

அவலம்‌ - கவலை - 1072, 

அவள்‌ - அப்பெண்‌ - 1098, 1118, 1279. 

அவற்றின்‌ - பகை இரண்டனுள்‌ 875. 

அவற்றுள்‌ - செல்வங்களூள்‌ 61; அவைகளுள்‌ 504. 

அவனின்‌ - அவன்‌ போல 526. 

அவன்‌ - 684, 727. 


18 அவா 

ட ட அட பததி பத்தல தம்‌ அ ட ப படல்‌ அட 

அவா - ஆசை 35, 361, 364, 365, 366, 368, 369, 
870, 518; விரும்பப்படும்‌ பொருள்‌ 1075; 
ஆசை 1910. 

அவாம்‌ - விரும்பிச்‌ செய்யும்‌ 215 ; விரும்பும்‌ 681. 

அவாய்‌ - அவாவி, விரும்பி 648. 

அவாவின்மை - பொருள்மேல்‌ ஆசை இன்மை 518. 

அளி - நெய்‌ 259; தேவர்களை நினைத்து ஓமத்தில்‌ 
இடும்‌ நெய்‌ முதலியன 418 [அவித்துப்‌ படைப்‌ 
பது அவி எனப்படும்‌, ௮வி என்பதே வட 
மொழியில்‌ ஹவிஸ்‌ என வழங்கியிருக்கலாம்‌.] 

அவித்தான்‌ - அறுத்தான்‌ 6; அடக்கியவனது 25. 

அவித்து - நீக்கி 695. 

அவியின்‌ - இறந்தால்‌ 420. 

அவிர்‌ - விளங்கும்‌ 1117. 

அவை - சபை 07; அரங்கு 382; அது என்பதன்‌ 
பன்மை 400, 658, 659; சபை 711, 717, 
795, 725, 727, 729 ; அப்பொருள்கள்‌ 1105. 

அவை அஞ்சாமை - சபையில்‌ எழுந்து பேசும்போது 
அஞ்சாதிருத்தல்‌. [அதி. 73] 

அவை அவை போலுமே - அவை அவை கிடைத்து 
இன்பஞ்‌ செய்வதுபோல்‌ இன்பம்‌ செய்யும்‌ 
போலும்‌ 1105. 

அவை அறிதல்‌.- அரசனை சூழ்ந்திருப்பவரின்‌ மன 
நிலையை அறிந்து பேசுதல்‌. [அதி. 72] 

அவை நீக்கி - அவற்றை நிக்கி 787, 

அவையத்து - சபையில்‌ 67. 

அல்‌ - அந்த 254. 

அவ்லது - அவ்வாறு 426, 


அழுக்கறுப்பாள்‌ . 19 
அள்ளித்து - பொருமைப்பட்டு 167. 

அவ்விய - அழுக்காற்று 164. 

அவ்வுலகம்‌ - வீட்டுலகம்‌ 247. 

அழ - வருந்தி 659. 

அழச்‌ சொல்லி - கண்டித்துச்‌ சொல்லி (விலக்கி) 795. 
அழப்போம்‌ - அழுது கவலைப்படும்படிபோம்‌ 659. 
அழல்‌ - நெருப்பு 1228. 

அழிக்கல்‌ - அழித்தல்‌, கெடுத்தல்‌ 421, 

அழிக்கும்‌ - கெடுக்கும்‌ 994. 

அழிதல்‌ - வருந்துதல்‌. [அதி. 118] 

அழித்து - (உணர்வைக்‌) கெடுத்து 859 ; (அப்பார்‌- 


வையை) மாற்றி 775; மறித்து, (அதற்கு) 
மாறாக 1817. 


அழிந்து - கெட்டு 498. 

அழிபசி - மிக்கபசி 226. 

அழிப்பது - கெடுப்பது 744. 

அழிய - அழியும்படி 968. 

அழிவதாஉம்‌ - அழிவதனையும்‌ 461. 

அழிவந்த - அழிவுவம்தவை 807. 

அழிவிலாள்‌ - கலக்கமில்லாதவன்‌ 625, 

வத்த” 1 ஆது - அழிவைத்‌ தருகின்ற தீயவழிகள்‌ 


அழிவின்று - (போரில்‌) கெடுதல்‌ இல்லை 764. 

அழிவு - கேடு 615, 764, 876. 

அழ்இ - அழித்துச்‌ சொல்லி: 182. 

அழுக்கறுப்பான்‌ - பொருமை அடைவான்‌ 168, 166. 


20 அழுக்கற்று 

அழுக்கற்று - பொறுமைகொண்டு 170. 

அழுக்காறு - அழுக்கு மனம்‌; பொருமை 85, 185, 
161, 165, 167, 168. : 

அழுக்காற்றின்‌ - அழுக்காற்றினின்று 162; அழுக்‌- 
காறு ஏதுவாக 164. 

அழுத - அழுதலாலுண்டான 555, 828, 

அழுதகண்ணீர்‌ - அழுதலாலுண்டான கண்ணீரும்‌ 
௦5௦, 828. 


அழுதாள்‌ - அழலாயிஞள்‌, புலம்பினாள்‌. 1817, 1818. 

அழுந்தும்‌ - வருந்தும்‌ 885. 

அளக்கும்‌ - அளந்து அறியும்‌ 710. 

அளந்தான்‌ - கடந்தான்‌ 610. அஸி 

அளப்பது - அளர்தறிவது, அளப்பதற்குக்‌ கருவி- 
யாக உள்ளது 796. 

அளவல்ல செய்து - அளவில்லாத தீச்செயல்களைச்‌ 
செய்து 984, 

அளவளாவு - நெஞ்சு கலத்தல்‌ 528, 

அளவில்‌ - நேரத்தில்‌ 1187. 

அளவிலன்‌ - அளவுகடவாத 574, 

அளலிறந்து கெடும்‌ - எல்லையைக்‌ கடந்து கெடும்‌ 988. 

அளவின்றிப்படும்‌ - அளவில்லாமல்‌ உண்டாகும்‌ 947. 

அளவு - வரை 294; எல்லை 988; அளத்தல்‌ 987, 
287, 288, 289; வலியின்‌ அளவு கரக்‌; 
பொருளின்‌ அளவு 477, 478, 479; அளவை 
தால்‌ 725; காலம்‌ வரை 848; செரிக்கும்‌ 
அளவு 948; பசியளவு 947; கோயாளனின்‌ 
பருவம்‌, வேதனை வலிகளின்‌ அளவு 949, 

அளறு - நரகம்‌ 255, 885, 919. 


அறம்‌ 21 


பவட ல்‌ 


அளாளிய - அளைந்த 64, 

அளி - கருணை, முகமலர்க்து இன்சொல்‌ சொல்லு- 
தல்‌ 390; அருள்‌ 557, 1192, 1209, 1322. 

அளிக்க - காக்க 887. 

அளிக்கும்‌ - செய்யும்‌ 1192, 1812. 

அளிக்கும்‌ ஆறு - செய்யும்‌ வகை 1821, 

அளித்து - அருளி 1154; அருளுடையதாயிருந்தது 
1168; ஈன்றாஇன்றது, இரங்கத்தக்கது 1256. 

அளியர்‌ - இரங்கத்தக்கவர்‌, அன்பு மிகுந்தவர்‌ 1188. 

அளைஇ - கலந்து 91, 

அள்ளிக்கொள்வற்றே - அள்ளிக்கொள்ளும்‌ பொருள்‌ - 
போலக்‌ குவிந்தது 1187. 

அற - நீங்க, ஒழிய 184, 268, 391; முற்றாக 465; 
நீங்க 717, 845. 

அற ஆழி - அறக்கடவுளாகிய 8. 

அறஞ்சாரா நல்குரவு - பொருளையும்‌ சிந்தித்து நல்‌- 
கூர்தல்‌ (மண) 1047. 

அறத்தாறு - அறத்தின்‌ பயன்‌ 87. 

அறத்தாற்றின்‌ - அறவழியில்‌ 46. 

அறத்திற்கும்‌ - (அதிற்‌ கூறப்பட்டுள்ள) அறத்திற்‌- 
கும்‌ 548, 2 

அறத்திற்கே அன்பு சார்பு - அன்பு துணையாவது 
அறத்திற்கே என்று 76. 

அறத்தின்‌ - கல்வினையிலும்‌ பார்க்க 81, 89. 

அறம்‌ - தருமம்‌ 8; துறவறம்‌ 98; தருமம்‌ 81; 
தருமம்‌ 81, 32, 35, 86, 87, 388, 39, 46: 
தவம்‌ 76; அறக்கடவுள்‌ 77; தருமம்‌ 98, 96; 
அறக்கடவுள்‌ 180, 141; அறம்‌ என்னும்‌ 


99 அறம்‌ நாணத்தக்கது 


181; அறநால்‌ ( அறமென்பது அற.நாலை- 
யாதலின்‌ ஆகுபெயர்‌ ??) 188 ; தருமம்‌ 185; 
அறநூலை 189; அறக்கடவுள்‌ 204; தருமம்‌ 
249, 288, 296, 997, 501, 1018, 1019. 1047. 


அறம்‌ நாணத்தக்கது - அறம்‌ அவனிடம்‌ இருக்க 
நாணும்‌ 1018 

அறம்‌ நோக்கி - அறமென்று கருதி 189. 

அறல்‌ - சமித்தல்‌ 1826. 

அறளினை - அறச்செயல்‌ 88, 821, 909. 

அறவோர்‌ - துறவோர்‌; தண்ணளியாகிய அறத்தை- 
உடையோர்‌ 80. 


அறன்‌ - அறம்‌, நற்செயல்‌ 84, 40, 45, 48, 49, 149, 
147, 148, 150, 157, 168, 173, 179, 182, 
189, 266, 384, 441, 685, 644, 754, 


அறன்‌ அழீஇ- அறன்‌ என ஒன்று இல்லை என 
அழித்துச்‌ சொல்லி 182. 

அறன்‌ ஆக்கம்‌ - அறத்தையும்‌ செல்வத்தையும்‌ 168. 

அறன்‌ எனப்பட்டது - (இல்லறம்‌ துறவறம்‌ எனப்‌- 
பட்டவைகளுள்‌) அறமென்று கிறப்பித்துச்‌ 
சொல்லப்பட்டது 49, 

அறன்‌ கடை - பாவம்‌ 149, 

அறன்‌ சொல்லும்‌ நெஞ்சம்‌ - பிறனுடைய நன்மையை 
எடுத்துச்சொல்லும்‌ மனம்‌ 185. 

அரு - நீங்காத 552, 1295. 

அறி - அறிந்த 218. 

அறிக - அறிந்துகொள்க 116, 910. 

அறிகல்லாதவர்‌ - அறியமாட்டாதவர்‌ 427. 

அறிகிலார்‌ - அறியாதிருக்கின்றார்‌ 1189, 


அறியாலம்‌ 23 

அறிகொன்று - அறிந்தவர்‌ சொல்லைத்‌ தட்டி 688. 

அறிதல்‌ - (கான்‌ ஒற்றால்‌) அறிதல்‌ 582, 632. 

அறிதோறும்‌ - (தூல்களை ஆராய்ந்து)  அறியும்‌- 
தோறும்‌ 1110. 

அறிந்த - அறியவல்ல, அறிவினால்‌ அறியத்தக்க, 

அறிவுடைய 61; (பயன்படுத்த) அறிந்த 

721; அறிதலாலுண்டான்‌ 1148. 

அறிந்தக்‌ கடைத்தும்‌ - அறிந்தவிடத்தும்‌ 687. 

அறிந்தது - அறியப்பெற்றது 1226. 

அறிந்தவை - கேட்டறிந்த செயல்கள்‌ 587. 

அறிந்தார்‌ - பயின்றவர்‌ 288; ஆராய்தல்‌ வல்லார்‌ 
717. 


அறிந்தாள்‌ - அறிற்தவன்‌ 625, 

அறிந்து - (பிறரால்‌) அறியப்பட்டு 128 ; உணர்ந்து 
186, 164, 179, 427, 441, 469, 472, 477, 
488, 4938, 494, 515, 685, 687, 644, 645, 
687, 696, 711, 791, 725, 729, 754, 767, 
798, 878, 948, 944, 946, 981, 1128, 1287, 
1812. 

அறிந்தேன்‌ - தெரிந்து கொண்டேன்‌ 1088. 

அறிய - பிறரறிய 590 அறிந்து நடக்கும்படி செய்ய 
795. 


அறியலம்‌ - அறியமாட்டோம்‌ 1258, 

அறியா - அறியாததாய்‌ 780; அறியாத 886; அறிய 
மாட்டாது 1116. 

அறியாது - அறிய மாட்டாது 1142. 

அறியாமை - அறியாமல்‌ 440; மறப்பு 929 ; முன்‌- 
னிருந்த அறியாமை 1110. 7 


24 அறியார்‌ 


அறியார்‌ - கண்டறியார்‌ 228; தெளியமாட்டார்‌ 16; 
897; அறியாதார்‌ 507; அறியாது 718; 
அறியமாட்டார்‌ 1141, 

அறியார்க்கு - அறிய மாட்டாத ஈண்பருக்கு 877. 

அறியார்‌ கொல்‌ - அறிய மாட்டார்களோ 228. 

அறியாள்‌ - அறிவதும்‌ செய்யாது 474; அறியான்‌ 
ஆயினும்‌ 088; அறிய வேண்டியவற்றை 
அறியான்‌ 808. ்‌ 

அறியும்‌ - அனுபவிக்கப்படும்‌ 1101; அறிந்து 
கொள்ளும்‌ 1808. 

அறியேன்‌ - (களித்து) அறியேன்‌ 928 ; அறியமாட்‌- 
டேன்‌ 928, 1088, 1125, 1207. 

அறிவது - கண்டறிவது, மதிப்பது 61; அறிவது 
ஒன்றனை 2938 ; அறிந்து கொள்வது 1255. 

அறிவல்‌ - அறிவேன்‌ 1199, 

அறிவறிந்து - அறிய வேண்டியற்றை அறிந்து, அறி 
வினால்‌ அறிய வேண்டியவற்றை அறிந்து 
128, 618. 


அறிவன்‌ - மெய்யறிவினையுடையவன்‌, கடவுள்‌ 2. 
அறிவாம்‌ - அறிந்து செய்வோம்‌ 86. 

அறிவாரின்‌ - அறிகின்‌ றவரினும்‌ 1072. 

அறிவார்‌ - அறிச்தவர்‌ 427, 498, 995, 1058, 
அறிவாளள்‌ - அறிவினையுடையவன்‌ 215. 

அறிவான்‌ - அறிகின்றவன்‌ 214, 818, 677, 701. 
அறிவிப்ப - உணர்த்துவ 1288. 

அறிவிலா - அறிவில்லாத; நீதியை அறியாத 869. 
அறிவிலார்‌ - அறியார்‌, அறியாதார்‌ 140. 


அறின்‌ 95 

அறிவிலான்‌ - புல்லறிவாளன்‌ 847. 

அறிவில்லார்‌ - அறிவில்லாத பிறர்‌ 1140. 

அறிவினவர்‌ - அறிவினையுடையவர்‌ 857, 941, 915, 
918. 


அறிவிலர்‌ - அறிவினையுடையார்‌ 198. 

அறிவிலர்க்கு - அறிவினையுடையவர்க்கு 429. 

அறிவின்‌ . (அறிந்த) அறிவினால்‌ ; அறிவுடைய- 

னாகிய அதனால்‌ (மணக்‌.) 815. 

அறிவினுள்‌ - அறிவுகளூள்‌ 203. I 

அறிவு - அறிவுடைய 61; அறிவோடு கூடிய கல்வி- 
யறிவு 68; அடங்குதலே நமக்கு அறிவாவ- 
தென்று 198; கல்வியறிவு. 174, 179; 
அறியும்‌ தன்மை 914, 287, 881, 855, 858, 
875, 382, 896, 404, 421-492, 480, 441, 
454, 507, 518, 622, 682, 684, 842, 647.. 


அறிவு அறிந்து - அறிய வேண்டியவற்றை அறிந்து 


அறிவு ஆண்மை - அறிவினையுடையவரா யிருத்தல்‌ 
287. 


அறிவுடைமை - கல்வி கேள்வி அறிவோடு பகுத்தறி 
வும்‌ உண்மை [அதி. 48] அறிவுடையவராஃ' 
யிருக்கும்‌ தன்மை. 
அறிவுடையார்‌ - அறிவுடையவர்‌ 468, 816; அறி 
வுடையராகிய காதலர்‌ 1158. I i 
அறிவும்‌ - (இயற்கை செயற்கை) அறிவும்‌ 1099, 
அறிவே - (பேதைமை) அறிவு 878. 
அறின்‌ - (பயன்‌) இல்லாதபோது, (செல்வம்‌) 
அற்ற விடத்து 812, 
3 


26 அறு 

அறு - நீங்கிய 119, 352; ஆறு 560; குறைந்த 1117, 

அறுக - இல்லாமற்‌ போவதாகிய 1177. 

அறுக்கல்‌ - அறுத்தலை 545, 

அறுக்கும்‌ - ஒழிக்கும்‌ 349. 

அறுதொழிலோர்‌ - அந்தணர்‌; அறத்தை வரை: 
யறுத்துக்‌ கூறுவோர்‌ 560 

அறுப்பார்‌ - கை விடுவார்‌ 798. 

அறுப்பான்‌ - கெடுப்பவன்‌ 346. 

அறுவாய்‌ - (கலை) குறைந்த இடம்‌ 1117. 

அறை - வீட்டு அறை 913; அடித்துச்‌ சாற்றும்‌ 1180. 

அறைந்தான்‌ - அடித்தவனது 807. 

அற்கா - சுருக்கா ; அல்கா என்பது அற்கா எனத்‌ 
திரிந்து நின்றது 333. 

அற்குப - கில்பெறுவன 3383. 

அற்ற - ஒழிந்த 849, 521, 649, 654, 699, 956. 

அற்ற கண்ணும்‌ - (செல்வம்‌ தொலைந்து) வறியனாய 
வழியும்‌ 52]. 

அற்றதிலர்‌ - உலகப்‌ பற்றற்றவராகார்‌ 365. 

அற்றது - நீங்கியது 365; சமித்தது 949, 944. 

அற்றம்‌ - குற்றம்‌, கேடு 421]; முடிவு 434; நீர்‌- 
வாணம்‌ 846 ; குற்றம்‌ 980 ; (ஒளி குறையும்‌) 
கேரம்‌ 1186. 


அற்றவர்‌ - உலகப்‌ பற்றற்றவர்‌ 365. 

அற்றுக - அவ்வாறாக 365. 

அற்றுரை - சுற்றமில்லாதவரை 506. 

அற்றார்‌ - நீக்கியவர்‌ 106 ; வறியவர்‌ 296 ; அழிக்த- 
வரே 248; நீங்கனார்‌ 503, 646. 


அனையர்‌ 27 


அற்றார்க்கு - பொருளற்றவர்க்கு 1007. 

அற்றால்‌ - போல்வது 720, 758, 888; சமித்தால்‌ 
943; போல்வது 1107, 1145, 1148. 

அற்றூள்‌ - நீங்கினவன்‌ 350. 

அற்று - போலும்‌, 100, 208, 215, 216, 217, 249, 
278, 274, 382, 388, 401, 402, 407, 415. 
459, 660, 718, 890, 913, 999, 939, 1000. 
1020, 1058, 1107, 1192, 1302, 1304, 
1806 : இழந்து 1261. 

அற்றே - அவ்வளவிற்று, அத்தன்மையே 261; 
போல்வது 716, 1288. 

அற்றேம்‌ - இழந்தோம்‌ 88 ; துறந்தோம்‌ 275; வறிய 
மாயினோம்‌ 096, 

அனிச்சப்‌ பூ - அனிச்சத்தின்‌ பூ 1115. 

அளிச்ச$ம - அனிச்சம்‌ பூவே 1111, 

அனிச்சம்‌ - நாகமல்லிகை 90, 1120. 

அனைத்தரனும்‌ அவ்வளவாயினும்‌ 416, 

அனைத்திற்கு - அவ்வளவிற்கு 1129. 

அனைத்து - எல்லா 384; அளவிற்றாகும்‌; போலும்‌ 
(மண) 887; அத்தன்மையது 894; அளவுக்கு 
996; அவ்வளவு, ஒத்த 409; அவ்வளவு 
416; அத்தன்மையது 828 ; அவ்வளவினது 
1208 ; அவயவங்கள்‌ அனைத்தும்‌ 1820. 

அளைய - அளவின 595; போன்ற 099; அளவின 
965. 


அனையர்‌ - போன்றவர்‌, வேடமுடையவர்‌ 277; 
ஒப்பர்‌ 310, 406; வேறுபாட்டையுடையர்‌ 
410; ஒப்பர்‌ 650, 964, 1078, 


28 அளையாரும்‌ 


அனையாரும்‌ - பெருமை பெற்றாரும்‌ 965. 

அனைவரையும்‌ - எல்லோரையும்‌ 584. 

அள்‌ - உடைய 259, 800. 

அள்பகத்தில்லா உயிர்‌ வாழ்க்கை - மனத்தில்‌ அன்‌- 
பில்லா உயிரினது இல்லற வாழ்க்கை 78. 

அன்பிலது - அன்பில்லாத உயிரை 77. 

அள்பிலவர்க்கு - அன்பில்லாதவருக்கு 79. 

அன்பின்‌ - (சூற்றத்தின்மேல்‌) அன்பிலன்‌ 762, 

அன்பிலார்‌ - அன்பில்லாதவர்‌ 172. . 

அள்பிற்குழுண்டோ - அன்பிற்குமென்த உம்மை 
சிறப்புப்‌ பொருள்படவும்‌ உண்டோ என்ற 
ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்படவும்‌ நின்‌- 
ஹன (இராமா.) 71. 

அன்பின்‌ - அன்புடனே 8077 ; அன்புபற்றி 9. 

அள்பீள்‌ - அன்பினின்றும்‌ தோன்றிய, அன்பினால்‌ 
ஈனப்பட்ட 757. 

அன்பு - (எல்லாரிடத்தும்‌ காட்டும்‌) அன்பு 45; 
(சுற்றத்தாரிடத்திற்‌ செய்யும்‌) அன்பு 74, 
தன்னொடு தொடர்புடையார்‌ மாட்டுத்‌ தோன்‌- 
றும்‌ உள்ள நெகிழ்ச்சி 76, 78, 79, 80, 519; 
681, 682, 807, 985, 1009. 

அன்புடைமை - (அரசனிடத்தில்‌) அன்புடையரா- 
யிருத்தல்‌ 681; யாவரிடத்தும்‌ அன்புடையனா 
யிருத்தல்‌ 992. 

அன்புடையராதல்‌ - (அருளின்மேல்‌) £அன்புடைய- 
ராதல்‌ (பரி); உயிர்கள்‌ மீது அன்புடைய- 
ராதல்‌ (மணக்‌.) 285. 

அன்புடையார்‌ - அன்பை உடையவர்‌ 72, 


அன்ஜர்‌ 29 

அன்புற்றமர்ந்த வழக்கென்ப - அன்புடையராய்‌ இல்‌- 
லறத்தில்‌ ஒழுகியதன்‌ பயனென்று சொல்வர்‌ 
(பரி); முற்பிறப்பின்கண்‌ பிறர்மேல்‌ அன்பு 
வைத்துச்‌ சென்ற செலவென்று சொல்லுவர்‌ 
(மண) 175. : 

அன்பொடும்‌ - (குடிகள்‌ தம்மாட்டுச்‌ செய்யும்‌) அன்‌- 
பொடு 765. 

அன்போடியைந்த - அன்போடு பொருந்துதற்கு வந்த 
18. 


அன்மை - வேறாதல்‌ 162 ; அல்லாமை 172; இன்மை 
185. 


அன்றி - இல்லாது 487, 947. 
அன்று - பின்பு 36; இல்லை 82; அப்பொழுதே 
108; அல்லாத 879; அன்று (மிக்கது) 488. 


அன்றே - அப்பொழுதே 108, 118; அல்லவோ: 
555, 


அன்ன - போன்ற 109; ஓத்த 296, 308, 368, 527, 
889, 1071, 1119, 1137, 1142, 1143, 1260, 
1267, 1294, 1305. 

அன்ன ஓப்பார்‌ - போன்று ஒத்திராப்பவர்‌ 1071. 

அன்னது - போன்றது 565, 1089, 

அன்னம்‌ - அன்னப்பறவை 1120. 

அன்னர்‌ - போன்றவர்‌ 1076. 

அள்ளள்‌ - (வாழ்தலோடு) ஒப்பள்‌ 1194, 

அன்ஜர்‌ - போன்றவர்‌ 667, 814, 898, 969, 1061; 
போன்று ஓற்றுமையுடையவர்‌ 1898, 


80 அன்றள்‌ 


அன்னன்‌ - க்கும்‌ செலுத்த) வல்ல- 
வன்‌ 024, 


அன்னை - தாய்‌ 1147. 


ஆ 


ஆ - ஆக 82, 104, 119, 300, 429, 433, 443, 444, 
451, 507 ; பசு 560 ; ஆக 634; பசு 1066; 
ஆக 1168, 1189, 1250, 1312, 1815 

ஆக - (உடையன்‌) ஆக 92; உளவாயிருக்க 100 ; 
உண்டாக 117, 278, 494, 484, 445, 666, 
951, 1127, 1128, 1147, 1242, 1249, 1268, 
1817. 

ஆகல்‌ - ஆக்குதல்‌, ஆதல்‌ 372. 

ஆகல்னழ்‌ - பொருளை உண்டாக்கும்‌ ஊழ்‌, ஆகூழ்‌ 
872. 


ஆகா - நில்லா 376; முடியாத 421; ஆகாமற்‌ 
போகும்‌ 456. 

ஆகாதது - ஆக நில்லாதது 1291. 

ஆகாதவை - முடியாதவை 587. 

ஆகாதாகி - இல்லையாக 128. 

ஆகாது - ஆக்கம்‌ இல்லை, உண்டாகாது 619. 

ஆகாவாம்‌ - நில்லாமற்போம்‌ 876. 

ஆகி - ஆய்‌ 51, 217, 461; 586, 587, 732, 744, 
74b, 1218, 1227, 1228. 

ஆகிய - ஆயிருப்பதன்‌ 270; உண்டாகிய 288; 


த்தல்‌ 929; ஆவதற்கு எதுவா 


ஆகிவிடும்‌ - ததாய்விடும்‌ 128; முடியும்‌ 476. 


ஆரு - (பொருள்‌) உண்டாகும்‌; ஆகுதற்கு ஏது- 
வாகிய 871. 

ஆகு ஆறு - (பொருள்‌) வரும்‌ வழி 478, 

ஆருளழ்‌ - பொருள்‌ வருதற்குக்‌ காரணமாயுள்ள 
ஊழ்‌ 371. 

ஆகுதல்‌ - ஆய்‌ வருதல்‌ 688, 828. 

ஆகுதீர்‌ - ஆகுவீர்‌ 1919. 

ஆகும்‌ - முடியும்‌ 184; ஆகவிருக்கும்‌ 188, 205, 
285; வரும்‌ 262; உண்டாகும்‌ 898; ஆல்‌ 
இருக்கும்‌ 844, 308, 436, 452, 454, 456; 


உண்டாகும்‌ 459; ஆவன 590; உண்டாகும்‌ 


080 ; இயலும்‌ 1049, 1079, 1214. 

ஆகுல - ஆரவாரிக்கும்‌ 84, 

ஆகுவது - ஆகுவது ஒரு பயன்‌ 815. 

ஆக்கத்தின்‌ - செல்வத்தின்‌ 657 

ஆக்கமும்‌ - செல்வமும்‌ 169 ; நன்மையும்‌ 642 

ஆக்கம்‌ - செல்வம்‌ ; மேல்மேல்‌ வளர்வது 81, 89, 
119, 118, 199, 135, 1638, 177, 188, 288, 
928, 457; முதல்‌ 463; உயர்வு 492; செல்‌, 


வம்‌ 592, 527, 544, '562, 595, 642, 651, 
755, 858, 859, 902. 


ஆக்கி - உண்டாக்கி, உளவாக்கி 19; முடித்து 
678. 


ஆக்கிக்கோடல்‌ - முடித்துக்கொள்க 678. 

ஆக்கும்‌ - வளர்க்கும்‌ 616. 

ஆங்கு - போல 15; அசை 48; போல 247; அது- 
போல 252; படியே, போல 205; அவ்‌- 


99 ஆங்கே 


வகையே 279; அங்கே (அயல்‌ அரசரோடு) 
474; அதுபோல்‌ 584; அசை 584; படியே 
666; அசை, இடத்து எனினும்‌ ஆம்‌ 676; 
மேற்சொன்ன 740; போல 808; அசை 
1807; அப்படிப்பட்ட 1995. 

ஆங்கே - அப்பொழுதே, அவ்விடத்தே 16; அப்‌- 
பொழுதே 171, 179, 289, 888, 487, 566, 
788, 1215. 

ஆசற்றார்‌ - குற்றங்களற்றார்‌ 508. 

ஆசாரம்‌ - ஒழுக்கம்‌ [இது ஆரியச்‌ சொல்‌ எனக்‌ 
கருதப்படும்‌. ஒரு சொல்லுக்கு ஒரு பொரு- 
ளன்றி பல பொருள்கள்‌ தமிழில்‌ இருக்கு- 
மானால்‌ அதனை ஆரியக்‌ சொல்‌ எனச்‌- 
சடுதியில்‌ துணிதல்‌ கடடாதென்பர்‌ ஆராய்ச்சி- 
யாளர்‌. ஆசாரம்‌ என்பதற்குத்‌ தமிழில்‌ பல 
பொருள்களுண்டு.] 1075. 

ஆர - குற்றம்‌ 508, 

ஆசை - பற்று 966, 

ஆடவர்‌ - ஆண்‌ மக்கள்‌ 1003. 

ஆடி டது 278; காயுருட்டி விளையாடியது 


ஆட்சி - ஆளுதல்‌, பயன்கொள்ளுதல்‌ 252. 

ஆட்டு - ஆடுதல்‌ செய்கின்ற 832, 

ஆணி - கடை ஆணி 667, 1032. 

ஆண்டு - (அம்மகை) மிடத்தே; 1098; அவ்‌- 
விடத்து 1279. 

ஆண்டும்‌ - அவ்விடத்தும்‌ (அவ்வுலகத்தும்‌) 808. 

ஆண்மை - வீரம்‌ 148; உடையராதல்‌ 287, 381, 
480, 609; வலிமை 668; ஆன தன்மை, 


ஆயினும்‌ 83 
ஆளும்‌ தன்மை 907; வீரம்‌, ஒன்றற்கும்‌ 
தளராமல்‌ நிற்றல்‌ 1133. 

ஆனதும்‌ - மேலாவோம்‌ 648. 

ஆதலே - வடிவே 600, 

யிருத்தல்‌ 34, 95, 219; உயர்வடைதல்‌ 
ன்‌ பதர்‌ ன்னா 285, 374, 419, 714, 1291. 

ஆதி - காரணம்‌ 543. 

ஆதி பகவன்‌ - கடவுள்‌ 1. 

ஆதியாய்‌ - காரணமாய்‌ 548, 

ஆபயன்‌ - பசுவாற்‌ கொள்ளும்‌ பயன்‌ ; அது தரும்‌ 
பால்‌ 560, 

ஆமை - 126. 

ஆம்‌ - ஆகும்‌ 98, 119, 1178, 17, 351, 875, 8761, 
279, 390, 414, 488, 449, 458, 488, 492, 
643, 644, 685, 686, 690, 785, 880, 858, 
889, 998; ஆம்‌ இரண்டும்‌. அசை 978; 
ஆகும்‌ 1009, 1298. 


ஆம்கால்‌ - இன்பங்களைக்‌ கொடுக்கும்போது 879. 
ஆய-உண்டாகிய 2; ஆன 12; ஆகியவற்றை 1286. 
ஆயதூஉம்‌ - நின்றதும்‌ 12. 

ஆயம்‌ - இலாபம்‌ 988 ; சூது 989. 

ஆயள்‌ - இடையன்‌ 1228. 

ஆயார்‌ - ஆயெவர்‌ 106. 

ஆயிடை - ஆகவே 1179. 

ஆயிரம்‌ - ஆயிரம்‌ வேள்வி 259. 

ஆயினும்‌ - ஆயிருந்தாலும்‌ 52, 197, 144, 355, 


404, 409, 414, 458, 478, 599, 656, 889, 
900, 961, 1005, 1991, 1395, 


34 ஆயின்‌ 


யின்‌ - ஆனால்‌ 44, 45, 209, 566, 505, 1119, 
1156, 1216, 1306. 
ஆயும்‌ - ஆராயும்‌ 198; ஆராய்ந்து செய்யும்‌ 914. 
ஆய்‌ - உடையவனாய்‌ 446 ; சிறந்த; அழகிய 1081; 
உடைய தாய்‌ 1216. 


ஆய்‌ இழை - தெரிந்தெடுத்த ஆபமணங்களை அணிர்‌- 
தவளே 4, 


ஆய்‌ பு - ஆராய்ந்தெடுத்த வளை அணிந்தவள்‌ 


னன்‌ - ஒரு கரரியத்தை ஆராய்ந்து செய்‌- 
பவர்‌ 622. 


ஆய்ந்து - ஆராய்ந்து 517, 792, 795. 

ஆய்ந்து ஆய்ந்து - பலவகையானும்‌ ஆராய்ந்து ; 
குற்றமாய்ந்து குணமும்‌ ஆய்ந்து 792. 

ஆர - உண்ண ; நிறைய 837 ; நிறைய 1265. 

ஆரா - நிரம்பா 870. 

ஆராய்ந்த - சொல்லின்‌ பயனை ஆராய்ந்து 682; 
பலரோடு பலகாலும்‌ ஆராயப்பட்ட 684. 

ஆராய்ந்து - ஆராய வேண்டுவன ஆராய்ந்தறிந்து 
586 ; ஆராய்ந்து (அவற்றுக்கு ஏற்ற சொஜ்‌- 
கணக்‌ தெரிந்து) 682; ஏற்றச்‌ சொல்லின்‌ 
திறத்தை ஆராய்ந்து 711, 

ஆராய்வது - பொருந்த ஆராய்வது 584, 

ஆராய்வான்‌ - ஆராய்ந்து நீக்க வல்லவன்‌ 519, 

ஆரார்‌ - (நிறைய) உண்ணார்‌ ; நிரம்பார்‌ 986. 

ஆரிருள்‌ - கரகம்‌ 121, 

ஆரபி - பெறுதற்கரிய மக்களுயிர்‌, அரிய உயிர்‌ 


ஆறி 35 


ஆர்‌ - பலர்பால்‌ விமுதி 43; அரிய 78; தாங்க 
முடியாத 121; நிறைந்த 1105; அரிய 1]41 ; 
மிக்க 1179 ; பலர்பால்‌ விகுதி 1180. 

ஆர்க்கும்‌ - கட்டும்‌ 488, 

ஆர்வம்‌ - (பிறரிடத்து) விருப்பம்‌ 74. 

ஆர்வலர்‌ - அன்புடையவர்‌ 71. 

ஆல்‌ - 8-ம்‌ வேற்றுமை உருபு 11; ஒடு 47; அசை 
நிலை 91; கண்‌, போது 102 ; கொண்டு 129; 
அசை நிலை 216, 217; காரணமாக 990; 
அசை நிலைகள்‌ 256; காரணத்தால்‌ 265; 
கருவியாக 282; ஏற்ப 294; காரணமாக 
208; கருவியாக 809; காரணமாக 371; 
உடனே 887; ஆல்‌ இரண்டும்‌ அசை நிலை 
897; கருவியாக 418; காரணமாக 457: 
இலும்‌ 514: ஆலே 525; கொண்டு 587; 
காரணமாக 548; ஆலும்‌ 588; ஆல்‌ 789, 
757, 817, 827 ; அசைநிலை 840, 875, 925, 
966, 993; ஆல்‌ 1004; பொருட்டு 1017 

ஆவது - வளர்வது 988; வரக்‌ கடவது 427; 
உளதாகும்‌ பொருளும்‌ 461, 

ஆவது போல - வளர்வதுபோலத்‌ தோன்றி 288. 

ஆவதாஉம்‌ - பின்‌ வரக்கூடியதையும்‌ 461. 

ஆவர்‌ - செய்வர்‌; செய்வாரோ 1165; ஆகுவார்‌ 
(துன்பமுறுவார்‌) 1189 ; ஆக நிற்பார்‌ 1218. 

. ஆவன்‌ - (என்ன) ஆவேன்‌, உளனாவேன்‌ 1207, 

“ஆவாரை - ஆக ஒமுகுகின்றவரை 1704. 

ஆவார்‌ - செய்வார்‌ 1299. 

ஆவிற்கு - பசு உண்பதற்கு, பசுவுக்கு 1066. 

ஆழி - ரத்‌ 8; (கடலின்‌) கரை; கடல்‌ (மண்‌) 


96 ஆழும்‌ 

ஆழும்‌ - அழுந்தும்‌ 919. 

ஆழ்‌ - புதையும்‌ புதையும்‌ தன்மையுள்ள 500. 

ஆளப்படும்‌ - வேலைகளுக்கு அனுப்பப்படுதல்‌ வேண்‌- 
டும்‌ 511. 

ஆளரை - உடையவரை 1280. 

ஆளும்‌ - மேற்கொள்ளும்‌ 251; மேற்கொள்ளச்‌ 
செய்யும்‌ ; அவர்‌ மாட்டுப்‌ போகவிடும்‌ 1252. 

ஆளும்‌ தொழில்‌ - தொழில்‌ ஆளும்‌ ; தொழிலை மேற்‌- 


கொள்ளச்‌ செய்யும்‌ 1 

ஆள்‌ - ஆட்கள்‌, வீரர்‌ ள்‌ உடையவர்‌ 1105, 
1119, 1125, 1142. 

ஆள்க - உடையராகுக 242 ; விடுக, போக்குக 589 

ஆள்பவர்‌ - மேற்கொள்பவர்கள்‌ 1017. 

ஆள்பவர்க்கு - ஆட்சி புரிகின்றவர்களுக்கு 388 ; 
அததன்கண்‌ நிற்பவருக்கு 791, 

ஆள்பவற்கு - ஆள்‌ ன்‌ றவனுக்கு 388. 

ஆள்வாரை - உடையாரை 447. 

ஆள்வார்‌ - உடையவர்‌ 245. 

ஆள்வாற்கு - உடையவனாயிருப்பவனுக்கு 245, 

ஆள்வான்‌ - உடையான்‌ 244, 

ஆள்வினை - விடாமுயற்சி யுடையவனா யிரு ருக்கும்‌ 
தன்மை [அதி, 62] முயற்சி 682, 094, 

ஆருது - மாறாது 129. 

ஆறு - பயன்‌, நெறி 37; அறச்செயல்களை 48; 
வழி, நெறி 161, 219, 222, 824; தன்மை, 
இருப்பது 397; நெறி 465, 478, 662, 787; 


த்த 849 ; நெறி 929, 943, 1140; தன்மை 


ஆற்றும்‌ 37 

ஆறு உய்த்து - (கல்ல) வழியில்‌ செலுத்தி 787. 

ஆறும்‌ - தீரும்‌; மாறும்‌ 129. 

ஆற்ற - மிகவும்‌ 64; முற்றாக 367 ; மிக 782, 1209. 

ஆற்றலரிது - ஒத்தல்‌ அரிது ; நிறையில்‌ சமமாதல்‌ 
அரிது 101. 

ஆற்றலின்‌ - வலிமையின்‌ 225. 

ஆற்றலுள்‌ - உபாயஞ்‌ செய்தற்கண்ணும்‌ ; செய்யு- 
மிடத்தும்‌ (மண) 469. 

ஆற்றல்‌ - வலிமை 985; ஒத்தல்‌, நிறையாற்றுதல்‌ 
(மண), வலிமை பொறுத்தல்‌ 225; வலிமை 
969. பெருமை 987 ; வலிமை 765, 891, 985. 

ஆற்றறுத்நு - வீழ்த்திவிட்டு 814. [இராவுத்தனின்‌ 
சேவுகத்தைக்‌ கெடுக்கின்ற எனப்‌ பொருள்‌ 
கூறுவர்‌ காளிங்கா]. 

ஆற்றறுப்பார்‌ - கைவிடுவார்‌ 798. 

ஆற்று - மாட்டாவண்ணம்‌ ; மாட்டாமல்‌ 1174; 
இணை நிற்கமாட்டாத (பெரிய) 1175. 

ஆற்றுக்கடை - செய்யாவிடின்‌ 469- 

ஆற்குதார்‌ - இயலாதவர்‌, வலியாவும்‌ குறைந்தவர்‌ 


ஆற்றுதாள்‌ - கொடாதவன்‌ 1007. 
ஆற்றுது - பொறுக்கமாட்டாது 555; செய்யமாட்‌- 
டாது 1092. 
ஆற்றாமை - பொறுக்கமாட்டாமை [அதி. 116]. 
ஆற்றாராகி - செய்யாராக 998. 
ஆற்றுரும்‌ - வலியரல்லாதாரும்‌ 498. 
ஆற்றார்‌ - வலிமையில்லார்‌ 498; செய்யார்‌ 908. 
ஆற்றல்‌ - வழியால்‌, நெறியால்‌ 807. 
4 


98 ஆற்றி 


ஆற்றி - செய்து, தேடிய, ஈட்டிய 212 ; வலியுடை- 
யராய்‌ 493; (இடையூறுகளைப்‌) பொறுத்து 
515; மேல்‌ வைத்து, சுமத்தி 568; உடைய- 
ரால்‌ 669; வலியவராகி காக்க வல்லவராய்‌ 
748; (1-ல்‌) உடம்பட்டு, (2-வது) பொறுத்து 
1160; மாற்றி, தீர்த்து 1276. 

ஆற்றின்‌ - செய்தால்‌ 88; வழியில்‌ நடத்தினால்‌; 
செலுத்துவனாயின்‌ 48 ; ஈல்வழியிலே 123, 
வல்லவனாயின்‌ 126 ; வல்லவனது 180 ; நெறி- 
யால்‌ 164 ; நல்லொழுக்கம்‌ (இல்லறம்‌) 176; 
செய்வானாயின்‌ 297; (முடக்கும்‌) உபரயத்‌- 
தால்‌, வழியால்‌ 468; (கொடுக்கும்‌) நெறியில்‌; 
வரல்‌ ஆறு (வருவாய்‌)(காளில்‌) 477; செய்ய- 
வல்லவனாயின்‌ செய்வானாயின்‌ 525; (ஒரு) 
நெறியினின்றும்‌, ஒழுக்க நிலையினின்றும்‌ 
716; முறையாக, பொருள்‌ தெரிந்து 725 ; 

... செய்யும்‌ நெறியில்‌ 975. 

ஆற்றின்கண்‌ - இல்லறத்தின்கண்‌, அறநெறியிலே 
(மண) 176. 

ஆற்று - வலிமை 798; வலி துணை 814. 

ஆற்றுபலர்‌ - வலிமையுடையார்‌ 741; செய்ய வல்ல 
அரசர்‌ 898; செய்பவர்‌ 1165. 

ஆற்றுபவர்க்கும்‌ - போர்மேற்‌ செல்பவருக்கும்‌ 741, 

ஆற்றுமோ - வல்லதோ 1159. 

ஆற்றும்‌ - செய்யும்‌ 67, 70; பொறுத்தல்‌, தாங்குதல்‌. 
189, செய்தல்‌ உண்டு 21] ; செய்யும்‌, செய்ய 
ப தம்‌ செய்யும்‌ 579 ; செய்துகொள்ளும்‌ 

ஆற்றுவார்‌ - எடுத்துக்கொண்ட கருமத்தை முடிக்க 
வல்லமையுடையவருடைய 89] ; வலியுடை- 


இகலாள்‌ 39 


யவர்‌ 894; செய்யவல்லவராவர்‌ 975; ஒரு 
கருமத்தைச்‌ செய்து முடிப்பவர்‌ 985; வல்ல- 
வர்‌ 1027. 

ஆற்றேன்‌ - வல்லேனல்லேன்‌, அறிகின்றிலேன்‌ 
1162. 


ஆனல்‌ - ஆயினால்‌ 58. 

ஆனும்‌ - ஆயினும்‌ 128, 317, 397, 416. 

ஆன்‌ - மூன்றாம்‌ வேற்றுமை உருபு; கருவி, கருத்தா 
உடனிகழ்ச்சிப்‌ பொருள்களிற்‌ பல்லிடங்களில்‌ 
வந்துள்ளன 24... 

ஆன்ற - மிகுந்த, மேலான 148; நிறைந்த 416; 
உயர்ந்த, வலிய 862; சிறந்த 909; உயர்ந்த 
992 ; அகன்ற 1022. 

ஆன்றர்‌ - தேவர்‌ 418. 

ஆன்று - கிரம்பி 085. 


இ 
இ - (சுட்டுப்‌ பொருளில்‌ வந்த இடைச்சொல்‌) இந்த 
247, 836, 382, 985, 887, 892, 518, 571, 
578, 662, 684, 688, 738, 743, 952, 992, 
1085, 1129, 1130, 1142, 1147, 1150, 1162, 
1169, 1176, 1220, 1227, 1274, 1819, 


இஃதோ - இது (இந்நோய்‌) ; இஃது என்பது இஃதோ 
என ஈறு திரிந்து நின்றது 1161. 


இஃதோ நோய்‌ - இந்நோய்‌ 1161. 

இகந்த - மிக்க 567. 

இகந்து - ரீக்குதலால்‌ 118 ; பிரிக்து 1130, 
இகலாள்‌ - மாறுபாட்டினால்‌ 860, 


40 இகலிற்கு 

இதலிற்கு - மரறுபாட்டிற்கு 858. 

இகலின்‌ - (பிறரோடு) மரறுபடுதலின்கண்‌ 856. 

இகல்‌ - பகையால்‌ வரும்மாறுபாடு [அதி. 86] 
(பகைவரது) மாறுபாடு 481; மாறுபாட்டின்‌- 
கண்‌ 647 ; முன்கொண்டிருந்த அன்பு மாறு- 
படுதல்‌ 691 ; மாறுபாடு 851-857, 859. 

இகல்கானுன்‌ - மாறுபாட்டை நினையாதவன்‌ 859, 

இகல்வெல்லல்‌ - மாறுபடுத்தி (பகைவனாகச்‌ செய்து) 
வெல்லல்‌ 047. 

இகவா - நீங்கமாட்டா 146, 869. 

இகவாமை - தப்பாமை (கூறிய சபதம்‌ பிழையாமை) 
779. 


இகவாமை சாவாரை - கூறிய வஞ்சினம்‌ தப்பாமல்‌ 
போர்‌ செய்து சாவாரை 779, 

இகழாமை - மதிக்காமை, பழியாமை 891, 958. 

இகழார்‌ - பழியார்‌ 698. 

இகற்ச்சி - இகழ்தல்‌, பழித்தல்‌ 995. 

இகழ்ச்சியின்‌ - சோர்வால்‌, மறதியால்‌ 589. 

இகழ்ந்தார்க்கு - மதந்தவருக்கு 588. 

இகழ்ந்து - அவமதித்து 1057. 

இகற்வாரை - பழித்துக்‌ சொல்லுவாரை, கழ்‌- 
பவரை 151, 987. யு 

இகழ்வார்‌ - பழித்துக்‌ கூறுவார்‌ 50. 

இகழ்வார்‌ பிள்‌ - தன்னை இகழ்கின்றவருக்குப்‌ 
பின்னே 966. ai கஷ்ட 

இகற்வார்‌ முன்‌ - இகழ்சன்றவர்க்கு எதிரில்‌ 59. 

இசை - புகழ்‌ 281, 288, 240, 777, 1008, 


இடி 41 
இரைபட வாழ்தல்‌ - புகமுண்டாகும்படி வாழ்தல்‌ 281. 
இசையும்‌ - சொல்லும்‌ 1199. 

இசை6லண்டி - புகழ்விரும்பி 777. 

இடத்த - ஒப்ப, போன்றன 292. 

இடத்தது - இடத்தையுடையது 744. 

இடத்தால்‌ - இடத்தே; புலன்களிடத்து 422 ; இடத்‌- 
தோடு பொருந்த 491. 

இடத்தான்‌ - இடத்தோடு பொருந்த; இடனறிந்து 
484, ன்‌ 

இடந்து - பொழுது 250; இடத்திலே 810, 302; 
போது 597; புறத்தோரால்‌ அழிவு எய்துங்‌ 
காலத்து 746; வரும்பேரது 762; நிலை- 
மைக்கண்‌ 879; .வம்தபோது 888, 908; 
காலத்து 1124, 1153, 1285. 

இடத்தும்‌ - அப்பொழுதும்‌ 786, 806. 

இடம்‌ - நிலம்‌ 491; சொந்தமான இடம்‌ 498; 
தருணம்‌, சமயம்‌ 821 ; (1) உலகம்‌ (2) வரு- 
வாய்‌, நுகாவேண்டுவன 1064; இருத்தற்கு 
இடம்‌ 1128. 

இடம்‌ எல்லாம்‌ - உலகம்‌ முமுவதும்‌ 1064. 

இடர்ப்பாடு - துன்பப்படுதலை, இடையூறு அடைதலை 
624. 

இடல்‌ - (விதை) தூவுதல்‌ 85. 

இடனறிதல்‌ - பகைமேற்‌ செல்வான்‌ தான்‌ வெல்வ- 
தற்கேற்ற இடத்தை அறிதல்‌ [அதி, 50]. 

* இடன்‌ - செல்வம்‌ 218; நிலம்‌, போர்‌ செய்வதற்கு 
வாய்ப்பான இடம்‌ 498, 494 ; செய்யும்‌ இட- 
மும்‌ 675; சென்ற கருமம்‌ சொல்லுதற்கேற்ற 
இடம்‌ 687 ; செல்வம்‌ 910. 

இடி - கடிதல்‌, கண்டித்தல்‌ 607. 


49 இடிக்கும்‌ 
இடிக்கும்‌ - நெருங்கிச்‌ சொல்லனும்‌, புத்தி சொல்லும்‌ 
447. 


இடித்தல்‌ - கடிந்து சொல்லுதல்‌, குற்றங்கண்ட வழி 
கண்டித்துப்‌ புத்தி கூறுதல்‌ 784. 

இடித்து - தகாததொன்றைச்‌ செய்யின்‌ பின்னுமது 
செய்யாவகை கண்டித்துப்‌ புத்தி கூறியும்‌ 
795. 

இடிபுரிந்து - இடித்துச்‌ சொல்லி 607. 

இடிப்பாரை - கண்டித்துப்‌ புத்தி கறுவாரை 448. 

இடு - (கையிலுள்ளவற்றைக்‌) கொடு 552. 

இடுக்கண்‌ - துன்பம்‌ 621; இடையூறு 624; துன்‌- 
பம்‌ 625, 654, 788, 1030. 

இடுக்கண்‌ இடர்ப்பாடுடைத்து - இடுக்‌ கண்ணுக்குத்‌ 
தன்பமுண்டாகும்‌ 624. 

இடுதல்‌ - செய்தல்‌ 1088. 

இடும்பை - துன்பம்‌ 4, 138, 508, 510, 622, 628, 
628, 892, 1056, 1060, 1063 ; கோய்‌ 1056. 

இடும்பைகள்‌ - துன்பங்கள்‌ 847. 

இடும்பைக்கு - அன்பத்திற்கு 623, 627. 

இடும்பைக்கே - அன்பத்துக்கே 1029. 

இடூம்பைத்து - துன்பத்தையுடையது 1295, 

இடும்பைப்படாதவர்‌ - வருக்தரதவர்‌ 698. 

இடும்பைப்படுப்பர்‌- துன்பத்தை உண்டாக்குவர்‌ 098. 

இடும்பையுள்‌ - துன்பம்‌ ஒன்றினுள்‌, துன்பத்தி- 
னுள்ளே 1045, 

இடை - இடத்துக்‌ (கண்டுகொள்க) 37, 888; நடு- 
வில்‌ 003; தன்மை - நல்லவை, தீயவை; 


இந்நாள்‌ 43 
இடையூறும்‌ நன்மையும்‌ (பரிதி) 712; 
இடையே 899, 1108 ; இடையில்‌ 1199, 

இடைக்கண்‌ - இடையிலே 473. 

இடைபோழா - இடையே சென்று பிரிக்க முடியாத 
1108. 


இடையருது - இடையில்‌ நீங்காது (எப்பொழுது- 
முண்டு) 809. 

இடையூறு - தடை, இடர்ப்பாடு 676. 

இட்டிது - சிறிது, அற்பம்‌ 478. 

இட்டு - இட்டால்‌ 1260. 

இணர்‌ - பலசுடர்‌ 808 ; பூங்கொத்தின்கண்‌ 650. 

இணை - இரண்டு 1100. 

ட்டன . (தூங்காத) இத்துன்பத்திற்குட்பட்டது 


இதலுல்‌ - இக்கருவியால்‌, இக்காரியத்தால்‌ 517, 

இதனை - இவ்வினையை, இக்கருமத்தை 517. 

இதன்‌ - (உறங்காத) இதன்‌ கண்‌,1176. 

இது - (ஆகிய) இது 87; இச்செயல்‌ 1178. 

இந்திரன்‌ - தேவர்க்கு அரசன்‌ 25 [வேதங்களிற்‌ 
சொல்லப்படும்‌ இந்திரனும்‌, திருவிளையாடற்‌ 
புராணத்தில்‌ வரும்‌ இந்திரனும்‌ இருவரோ 
ஒருவரோ அறியமுடியவில்லை. அமராவதி 
என்னும்‌ பட்டினம்‌ தென்னாட்டிலேயே உள்‌- 
ளது. அகலிகை இந்திரன்‌ முதலியவர்களைப்‌ 
பற்றிய பழங்கதைகள்‌ கோயிற்‌ சுவர்களில்‌ 
எழுதப்‌ பட்டிருந்த செய்தி பரிபாடலிற்‌ 
காணப்படுகிறது.] 

வவட - (பிரிவைத்தாங்க மாட்டாத) இர்காளிலே 

169. 


44 இந்நோய்‌ 


இந்நோய்‌ - இக்காம கோயாகிய (பூ) 1227. 

இமைப்பின்‌ - இமை கொட்டினால்‌, இமை வெட்டினால்‌ 
775, 1126, 1129. 

இமையாரிள்‌ - தேவர்‌ போல 906. 

இ - இந்த 952. 

இம்மை - இப்பிறப்பின்‌ கண்ணும்‌ 98. 

இம்மைப்‌ பிறப்பில்‌ - இப்மிறப்பில்‌.13815. 

இம்மையும்‌ - இவ்வுலக இன்பமும்‌ 1042 ; 1815. 

இயக்கம்‌ - நடமாடுதல்‌ 1020. 

இயலாள்‌ - வழியானவள்‌, உரியவள்‌ 147. 

இயலாள்‌ - நெறியான்‌ ; இயல்போடு கூடிய 147. 

இயல்‌ - இயலும்‌ 848 ; ஒழுக்கம்‌, நடை 572. 

இயல்பாக - இயற்கையாக 951. 

இயல்பார்‌ - தன்மையை உடையவர்‌ 1911. 

இயல்பான்‌ - தன்மையினால்‌452. 

இயல்பிலாதாள்‌ - தன்மையில்லாதவன்‌ 1006. 

இயல்பிற்று - தன்மையை உடையது 888. 

இயல்பிலன்‌ - (இல்லறத்தின்‌) முறையிலே, நெறி- 
யிலே 47. 

ண பனு - மரபுக்கேடு, முறைகேடு (அச்சம்‌) 


இயல்பு - தன்மை 41; அதஇயல்பு 161; தன்மை 
244; மரபு, தன்மை 882, 452; இயற்கை 
028 ; மரபு 903. 

எ முறைமையிலே (நீதிக்குமாறுபடாமல்‌) 
545, 


இயல்வது - நடப்பது 784, 


இரங்கல்‌ 45 


இயற்கு - இயய்பினை உடையவட்கு 1098. 

இயற்கை - தன்மை 870, (ஊழினால்‌ வரும்‌) இயற்கை 
974; இயல்பு, கடை 687. 

இயற்பால - அடையக்‌ கூடிய பகுதியின (வாகிய 
இன்பங்கள்‌) 342. 

இயற்றலும்‌ - (பொருளை) உண்டாக்கலும்‌ 385. 

இயற்றியார்க்கு - உண்டாக்கியவர்க்கு 760. 

இயற்றியாள்‌ - படைத்தவன்‌, கடவுள்‌ 1062. 

இயன்றது - (இடையறாது) கடந்தது, கடைபெறுவது; 
(வினையாலணையும்‌ பெயர்‌) 85. 

இயன்றன - செய்யப்பட்டன ; செய்யப்பட்டன - 
“வாக வேண்டும்‌ 1106. 

இயைந்த - (1) பொருந்துவதற்கு வந்த (2) உண்‌- 
டாகிய 738 ; பொருந்தி நிற்கின்ற 1323, 

இயைந்தக்கால்‌ - வந்த விடத்து; பொருந்திய விடத்து 

்‌.. 889, 


இயைந்து - பொருந்த வைத்து (கண்ணோடு கண்‌ 
கலந்த பின்பு) 576. 

இயைபு - தொடர்பு 573. 

இயையாக்கடை - முடியாத விடத்து 250. 

இயையீள்‌ - கிடைத்தால்‌ ; உண்டாகில்‌ 522. 

இரக்க - ஏற்க ; இரந்துபெறுக 1051. 

இரக்கப்படுதல்‌ - இரப்பார்க்கு ஈவனென்றிறாத்தல்‌ ; 
படுதல்‌ எச்ச உம்மை (நுண்‌) ; இரக்கப்படு- 
தலும்‌ என்கின்ற இறந்தது தழுவிய எச்ச 
உம்மையும்‌ காணுமளவுமென்ற முற்றும்மை- 
யும்‌ குறைந்து நின்றன (இரா) 224. 

இரங்கல்‌ - ஏங்குதல்‌ [அதி. 117; அதி. 183], 


46 இறங்கிவிடும்‌ 


இரங்கிவிடும்‌ - துக்கப்படுவான்‌, வருந்துவான்‌ 585, 

இரங்குவ - வருத்தப்படும்‌ 635. 

இரண்டால்‌ - இரண்டாயிருக்கும்‌ எனில்‌, ஆல்‌, 
அசை 875. 

இரண்டின்‌ - இரண்டினது 662, 074, 1022. 

இரண்டு - இரண்டு 19, 392, 402, 455, 1247. 

இரண்டும்‌ - (கலைகள்‌) இரண்டினையும்‌ 392; இரண்டு 
சிறப்புக்களும்‌ 992. 

ஷர - இரந்து பொருள்‌ கேட்கத்‌ தக்கவர்‌ 


இரத்தலின்‌ - இரத்தலினும்‌ பார்க்க 229. 


இரத்தலும்‌ - இரந்து கேட்டாலும்‌ ; இரக்கும்‌ இரப்புத்‌ 
தானும்‌ (காளிங்கர்‌). 1054 
இரத்தல்‌ - இரந்து கேட்டல்‌; ஏற்றல்‌ 1052, 1054, 
இரந்தவர்‌ - பிச்சை கேட்டவர்‌ 994, 
டயட (தான்‌) இரந்து கேட்ட பொருள்கள்‌ 
௦4. 


இரந்து - இரத்தலினும்‌ 780. 

இரந்து கோட்டக்கது - இரத்தாமினும்‌ கொள்ளும்‌ 
தகுதியுடையது 780. 

இரந்துகோள்‌ - இரந்து கொள்ளுதலை 1059. 

ரத்து இனம்‌ * இரந்து தீர்த்துக்‌ கொள்ளுவோம்‌ 

டட! சத்த ஏற்றும்‌ ; உம்மை இழிவு சிறப்பு 

இரப்ப - வேண்டிக்‌ கொள்ள 1819 ; இரந்து நிற்க, 


இரந்து ஊடல்‌ தீர்க்குமளவும்‌ 1329. 
இரப்பவர்‌ - இரக்கின்றவர்‌ 1055, 1070, 


இராஅ 47 

இரப்பன்‌ - இரந்து வேண்டுவேன்‌ ; கெஞ்சிக்கேட்‌- 
பேன்‌ 1067. 

இரப்பாரை - இரக்கின்றவர்‌, ஐகாரம்‌ அசை நிலை ; 
இரக்கும்‌ அவர்களை (மண) 1058; இரக்கின்‌ற 
வரை 1067. 

இரப்பார்க்கு - இரக்கின்றவர்களுக்கு, ஏற்கின்றவர்‌ 
களுக்கு 282, 1035. 

இரப்பாள்‌ - ஏற்பவன்‌, பிச்சை கேட்பவன்‌ 1060. 

இரப்பினும்‌ - இரம்து சொல்லுமிடத்தும்‌ 1066. 

இரப்பின்‌ - இரக்க வேண்டுமானால்‌ 1067. 

இரப்பு - இரந்து பெறுதல்‌ 1058. 

இரவச்சம்‌ - மரனங்கெடும்படி வருகின்ற இரத்த- 

க்கு அச்சம்‌ [அதி. 107]. 

இரவன்மிள்‌ - இரக்காதீர்கள்‌ 1007. 

இரவாமை - ஏற்காமை 1061, 

இரவார்‌ - தாம்‌ இரக்க மாட்டார்‌ 1085. 

இரவின்‌ - இரத்தலைப்‌ போல 1066. 

இரவு - பொருளில்லாதார்‌ . பிறரிடஞ்‌ சென்று 
பொருள்‌ கேட்டல்‌ [அதி. 106], 558; ஏற்றல்‌ 
1064, 1068, 1069 ; உடன்‌ போக்குக்‌ கருதி 
அவர்‌ அடியினை வேண்டுதல்‌; (காம நோயைச்‌ 
சொல்லி) வேண்டிக்‌ கொள்ளுதல்‌ 1280. 

இரவுஉள்ள - இரத்தலின்‌ கொடுமையை நினைக்க 
1069. 


இரா - இராக்காலத்துக்கு 1168, இராப்‌ பொழுது- 
கள்‌ 1169, இருந்து 1801; இராப்‌ பொழுது 
1329. 


இராஅ - இருந்து 1301, 


48 இரதி 

இரீஇ - இருத்தி; முகந்து வைத்து 660. 

இரு - இரண்டு 874; பெரிய 990, 999. 

இருக்க - இருந்தால்‌ 408. 

இருக்கப்‌ பெறின்‌ - இருக்கக்‌ கூடுமாயின்‌ 403. 

இருக்கை - இருக்குமிடம்‌ 789. 

இருட்டறை - இருளுடைய அறை 918. 

இருட்டு - வெளிச்சமின்மை 918. 

இருதலையானும்‌ - இருதலைக்‌ கண்ணும்‌ ஓத்திருக்கில்‌ ; 
இரு பகுதியிலும்‌ ஒத்திருக்கில்‌ 1196. 

இருநிலம்‌ - பெரிய உலகம்‌ 990. 

இருநோக்ரு - இரண்டு வகைப்பார்வை 1091. 

இருந்த - இருந்து வந்த 840. 

இருந்தாள்‌ - இருக்க அமைச்சன்‌ 638. 

இருந்து - வாழ்ந்து 81; செய்து வைத்து 550; 
இருந்து கொண்டு 807, 978, 1107, 1160; 
இறந்து போகாது இருந்து 1948; இருந்து 
கொண்டு 1296, 1820. 

இருந்தேமாத்‌ - இருந்தேமாக 1812. 

இருபுனலும்‌ - கீழ்ரீர்‌ மேல்நீர்‌ எனப்பட்ட தண்ணீ- 
ரும்‌ 787. 

இருப்ப - இருக்கும்படி 67; உளவாயிருக்க 100. 

இருப்பர்‌ - (பகைமேற்‌ செல்லாது) இருப்பர்‌ ; அசை 
வின்றியிருப்பர்‌ 485 ; (விரும்பி) இருப்பர்‌ 804. 

இருப்பாரை - இருக்கின்றவரை 1040. 

இருப்பான்‌ - (பார்த்து விரும்தினரோடு உண்ண) 
இருப்பான்‌ ; வரவு பார்த்திருப்பான்‌ 66. 

இருப்பின்‌ - சோம்பியிருப்பானானால்‌ 1039. 


இலரே 49 

இருமனப்‌ பெண்டிர்‌ - விலை மாதர்‌ 920. 

இருமனம்‌ - கவர்ந்த மனம்‌ 920. 

இருமை - இம்மையும்‌ மறுமையும்‌ 23 

இருவர்க்கு - (ஒருவரை ஒருவர்‌ விரும்புவார்‌) 'இரு- 
வருக்கு 1108 

இருவினை - நல்வினையும்‌ தீவினையும்‌ 5. 

இருவேறு - இரண்டு கூறு, இரண்டு வகை 874. 

இருள்‌ - மயக்கம்‌ 5; நரகம்‌ 121; இருட்டு 245; 
அறியாமையாகிய இருள்‌; பிறப்பு 352; 
மயக்கம்‌ 675: (பகை என்னும்‌) இருளை 758, 

இருள்‌ சேர்ந்த - இருட்டுடைய 2438. 

இரையான்‌ - உணவை உண்பவன்‌ 946. 


இல - உளவாகா, இல்லை 4; உடையவல்ல 9, 89; 
இல்லாத சொற்களை 191, 192, 193, 195, 197; 
இல்லாதவும்‌ 696 ; இல்லாதவற்றை 697, 956, 
998; உடைய அல்ல 1100; இல்லை ஆயின 
1178. 

இலக்கம்‌ - குறிமிடம்‌, இலக்கு 627. 


இலங்கிழாய்‌ - இலங்குகின்ற ஆபரண மணிந்த 
தோழியே 1262. 


இலங்கு - விளங்கின, மேலான 410 ; விளங்குகின்ற 
12 


னி 


இலதனை - இல்லாத உடம்பை 77 ; வினையை, காரி- 
யத்தை 464 ; இல்லாததை 871. 
இலநு - இல்லாதது, இல்லாதவன்‌ 586, 
இலம்‌ - (யாம்‌) வறியேம்‌, வறியம்‌ 174, 1040. 
இலரே - இல்லாதவரே 1728. 
க] 


50 இலர்‌ 

இழர்‌ - இல்லாதவர்‌ 114 ; வறியவர்‌, பொருளில்லா 
தவர்‌ 270; இல்லாதவர்‌ 805; இல்லாதவ- 
ராவர்‌ 409, 480, 499, 506, 778, 954; இல- 
மாதலான்‌ 1072 ; இல்லாராவர்‌ 1094; இல்‌- 
லாதவர்‌ 1242, 1325. 

இலவர்‌ - இல்லாதவர்‌ 607. 

இலவர்க்கு - இல்லாதவருக்கு 79 ; இலர்‌ ஆயினார்க்கு 
-604 


இலவாம்‌ - இலவாமிருக்னெற 91. 

இலகும்‌ - வலியவனாவன்‌ 205. 

இலம்‌ - இல்லாதவனாவன்‌ 808. 

இலலய்‌ - இல்லாதவனாக 868. 

இலனென்று - யான்வறியனென்று 205. 

இலன்‌ - இல்லாதவன்‌ 84, 198; வறுமையுடையோம்‌ 
205, வறியன்‌ 928; துன்பமுறுதல்‌ இலன்‌ 
341, இல்லாதவன்‌; மாட்டாதவன்‌ (மண) 
414, 566 இல்லாதவனாவன்‌ 628, 629; 
இலனாய்‌ 647 ; அல்லன்‌ 864. 

இலா - இல்லாத 200, 989, 594, 610, 781, 869, 
919, 1055. 

இலாஅதவர்‌ - இல்லாதவர்‌ 640. 

இலாஅக்‌ கடை - இல்லாத விடத்து 1059. 

இலாத - இருக்கப்‌ பெறாத 161; இல்லாத செரத்‌- 
கள்‌ 291; பிறவாத, இல்லாத 1030. ்‌ 

இலாதவர்‌ - இல்லாத அரசர்‌ 598; இல்லாதவரோடு 
800. : 


இலாதார்‌ - இல்லாதவர்‌ 140, 
இலாதான்‌ - இல்லாதவன்‌ 1006, 


இல்‌ இறப்பான்‌ 51 


இலார்‌ - இல்லாதவர்‌ 72, 886, 262; இலராவர்‌ 427, 
இல்லாதவர்‌ 480, இல்லாதவரது 800, 811, 
819, 848; இல்லாதவர்‌ 1055. 

இலார்க்கு - இல்லாதவருக்கு 80, 449, 

இலாள்‌ - இல்லாதவள்‌ 56. 

இலானும்‌ - இல்லை ஆயினும்‌ 448, 

இலான்‌ - இல்லாதவன்‌ 4; 617, 625, 842, 1000. 

இலான்கண்‌ - இல்லாதவனிடத்து 135. 

இலள்‌ - அறியப்‌ பெற்றிலேன்‌ 1226. 

இலோர்க்கு - இல்லாதவருக்கு 59. 

இல்‌ - (1) இல்லாத (2) போல 9; வீடு 42; இல்லை 
44 வீடு 45, 47, 49, 52; இல்லாள்‌ 59; 
இலும்‌ பார்க்க 69; வீடு 84; இல்லை 115, 
141, 142; இல்லாள்‌ கண்ணே 1438; பிறன்‌ 
இல்லாள்‌ 146 ; இல்லை 170; இல்லாத 174, 
194; சொல்லற்க 198; சுருங்கிய 218; 
இல்லை 222, 2888, 244, 256, 275, 276, 285, 
987; வீடு 840; இல்லை 363, 868; போல 880; 
இல்லாத 400; இல்லை 446, 460, 472, 526, 
586; (ஈன்மை) இல்லை 598; இல்லை 577, 588, 
691. 713, 759, 770, 834, 839, 850, 871, 
909, 910, 984; குடிப்பிறப்பு 951, 1001, 
1005, 1021, 1068, 1065, 1066, 1068, 1071 ; 
உடைய 1092; லீடு 1107; இல்லாத 1158, 
1164, 1174, 1188, 1191, 1198, 1202, 1243 ; 
இடத்து 1260, 12738 ; இல்லை 1281, 1293 ; 
இடத்து 1297, 1997. 


இல்‌ ஆகி ஆங்கு - இல்லை ஆயினாற்‌ போல 247. 
இல்‌ இறப்பான்‌ - வீட்டிற்‌ புகுகின்‌ றவன்‌ 145, 


52 இல்‌ எனிலும்‌ 


இல்‌ எனிலும்‌ - இல்லை என்பவர்‌ உளராயினும்‌ 222. 

இல்லது - இல்லாதது 58; இல்லாததாம்‌, இல்லாத 
தாகிய சொல்லாம்‌ 119; இல்லாதது 425, 
735, 750. 

இல்லதே - இல்லாததே, இல்லாதவனே 587. 

இல்லல்ல - உள்ளதே, இல்லாமல்‌ இல்லை 115. 

இல்லவர்‌ - இல்லாதவர்‌ 577, 917. 

இல்லவள்‌ - மனைவி 53. 

இல்லா - இல்லாத 78, 858. 

இல்மாகியாங்கு - இல்லை ஆயினாற்போல 947. 

இல்லாகும்‌ - இல்லையாகும்‌ 94. 

இல்லாண்மை - குடியை ஆளுந்தன்மை, குடியோம்‌- 
புதல்‌ 1026. 


இல்லாத - அளியாத 198, இல்லையாகிய 412, 448, 
578, 574, 740, 945. 

இல்லாதவரொடு - இறந்தவரோடு, 780. 

இல்லாதவர்‌ - உளராகாதவர்‌ 997. 

இல்லாதவர்க்கு - உணராதவருக்கு 354. 

இல்லாதாள்‌ - இல்லாதவள்‌ 402. 

இல்லாதாள்‌ - இல்லாதவனது 7, 528, 614. 

இல்லாளின்‌ - இல்லாளைப்‌ போல 1039. 

இல்லாள்‌ கண்‌ தாழ்ந்த இயல்பின்மை - இவ்லாளிடத்தில்‌ 
தாழ்ந்து நடத்தலாகிய இயல்புக்கு மாறான . 
தன்மை 908. 

இல்லாயில்‌ - இல்லை ஆயின்‌, இல்லாவிடில்‌ 49, 52, 
769, 1058, 1806. 


இல்லாரை - பொருளில்லாதவரை 752; இல்லாத- 
வரை 1056. . i 


இவறள்மை ்‌ 53 

இல்லார்‌ - (அச்செயல்‌) இல்லார்‌ 170: இல்லாத- 
வருக்கு 247, 878 ;) வறியவர்‌ 395, இல்லாத- 
வர்‌ 431, 591, 600; இறந்தவர்‌ 780 ; இல்லாத 
வருக்கு 1005 ; இல்லாதவர்‌ 1020, 1050. 

இல்லார்கண்‌ - இல்லாதவரிடத்து 750. 

இல்லார்க்கு - இல்லாதவருக்கு 808. 

னாவ - இல்லார்‌ ஆகியவிடத்து; பெறாத இடத்து 
1808. 


இல்லாள்‌ - மனைவி 52, 908 ; மனையாளுடைய 906. 

இல்லாள்கண்‌ - இல்லாளிடத்து 52, 903. 

இல்லாள்‌ - இல்லாதவன்‌ 407. 

இல்லிறப்பான்‌ - பிறன்‌ இல்லாளிடத்தில்‌ நெறிகடந்து 
செல்வான்‌ 145. 

இல்லெனினும்‌ - இல்லையாயினும்‌ 768. 

இல்லை - உள்ளது ஆகாமை 82, 59. 

இல்வழி - இல்லாத விடத்து 770, 1274. 

இல்வாழ்வான்‌ - இல்லறம்‌ நடத்துபவன்‌, மனேவி- 
யோடு வீட்டிலிருந்து வாழ்பவன்‌ 41. 

ட்ட: இங்கேயன்றோ ; இங்கேபாராய்‌ (மண) 

இவர்‌ - (நட்பினராகிய) இவர்‌ 790. 

இவர்தந்து - மேற்கொண்டு, ஏறி 1182, 

இவளை - இப்பெண்ணை 1188. 

இவள்‌ - பெண்ணுடைய 1091 ; பெண்‌ 1104, 1112, 
1188, 1191. 

இவறல்‌ - உலோபம்‌, பொருளிற்கடும்பற்று 432. 

இவறன்மை - உலோபத்திறனது தன்மை, உலோ- 
பம்‌ 488. 


04 இவறி 


இவறி - பற்றுவைத்து (செலவிடாது) 1005. 

இவறியார்‌ - கைவிடாதவர்‌ ; அதனையே பற்றியிருப்‌- 
பவர்‌ 935. 

இவறியாள்‌ - உலோபஞ்‌ செய்பவன்‌ 487. 

இவறும்‌ - உலோபஞ்‌ செய்யும்‌, பற்றுளஞ்‌ செய்‌- 
கின்ற 1002. 

இவள்‌ - இவனுடைய 70 ; இவன்‌ 517. 

த்‌ ஆகிய இவை 800, 581, 1109; இக்கண்கள்‌ 


இவ்‌ - இந்த 999, 

இவ்வுலகம்‌ - இவ்வுலகன்சண்‌ இன்பம்‌ 947, 

இவ்வுலகு உண்டு - இவ்வுலகநடை ஆகின்றது 571. 

இழக்கும்‌ - (பின்‌) இழக்கின்ற 228; இழத்தற்றா 
ஏதுவாகிய, இழக்க வரும்‌ 463; இழப்பன்‌ 
5௦54 ; இழந்து வறியவாம்‌, இழக்கின்ற 932. 

இழந்தும்‌ - இழப்போம்‌ 1250. 

இழத்தொறுஉம்‌ - இழக்குந்தோறும்‌ 940. 

இழந்தவன்‌ - குலைந்தவனுக்கு 788. 

இறந்து - மாறி, கெட்டு 1144. 

இழந்தேம்‌ - இழந்தோம்‌ 598. 

இழப்பர்‌ - இழந்து விடுவர்‌ 494, 921. 

இழப்பிலும்‌ - இழந்தானாயினும்‌ 650. 

இழப்பிலும்‌ என்‌ - இழம்தாலும்‌ யாதுகேடு 812. 

இழப்பின்‌ - இழந்தால்‌ 659, 812. 

இழவு - இழத்தற்‌ கேதுவாகிய 872. 

இழவூற்‌ - திலர்த இழத்தற்‌ கேதுவாயெ 

ஊழ்‌ 


இளிந்கக்க 55 

இழாய்‌ - அணிகலன்களை அணிந்தவளே 1262. 

இழிந்த - தாழ்த்த 183; வீழ்ந்த, நீங்கிய 904. 

இழிந்தக்கடை - தாழ்ந்தவிடத்து 964. 

இழிவறிந்து - குறைவறிம்து; உணவு குறைதல்‌ 
நல்லதென்று அறிந்து 946. 

இழீவு - குறைவு 946. 

இழுக்கத்தின்‌ - (அதனைத்‌) தவறினால்‌ 136, 137. 

இழுக்கம்‌ - தவறுதல்‌ 188 ; பிழை, தவறு 808. 

இழுக்கல்‌ - வழுக்கல்‌ 415. 

இழுக்கா - ஒழித்து 35 ; ஒழுகப்‌ பண்ணி 48, 

இழுக்காது - வழுவாது 384. 

இழுக்காமை - மறவாமை; தப்புச்‌ செய்யாமை 
(மண) 586. 

இழுக்கார்‌ - வழுவார்‌ 952. 

இழுக்கியாள்‌ - மறந்திருந்தான்‌ 585. 

இழுக்கு சொற்குற்றத்தின்‌ கட்பட்டு 127; தீய 
(அறனல்லாத) 164; குற்றம்‌ 467; குற்றப்‌ 
பட அது 716 ; தப்புச்‌ செய்க 893; துன்பத்தை 

இழுக்குஆறு - அறமல்லாத வழி 164. 

இழை - ஆபரணம்‌ 1102, 1110, 1329. 

இழைத்தது - செய்த சபதம்‌ 779. 

இழைத்து - ஆராய்ந்து 417, செய்து வைத்து (நிறை 


வேற்றி) 580, 
இறைந்து - உட்குழைம்து 1177. 
இழையார்‌ - பெண்கள்‌, ஆபரணமணிர்கவர்‌ 919. 
இளி - இழிவு (மானக்கேடு) 970, 971. 


இளித்தக்க - இகழத்தக்க 1288. 


56 இளிவந்த 


இளிலந்த - இகழப்படுவன 654, 
இளிலந்தசொல்‌ - அவமானக்தருஞ்சொல்‌ (கமக்குத்‌ 
 தரவேண்டுமென்னுஞ்சொல்‌) 1044. 

இனிவந்தது - இனிவானது 1066. 

இளிவு - இகழ்ச்சி, இகழ்வு, 464, 988, 1298. 

இளதாக - இளைதாய நிலைமைக்கண்‌, முளையான 
உடனே 879. ட்‌ 

இனைது - முளை ; இளைதாகிய நிலை 879. 

இளையர்‌ - வயதிற்‌ குறைந்தவர்‌ 698. 

இறந்த - நீங்கிய, கடந்த 482, அளவு கடந்த 581; 
அகன்ற, போன 1275. 

இறந்தாரை - செத்தவரை 22, 

இறந்தார்‌ - (கல்வழியைக்‌) கடந்தவர்‌ 159; (1) 
கோபத்தில்‌ மிக்கவர்‌ (2) செத்தவர்‌ 310. 

இறந்தார்க்கு - செத்தரர்க்கு (அவர்‌ உடலை அடக்கஞ்‌ 
செய்தல்‌ முதலியன செய்தலால்‌) 42. 

இறந்நு - கடந்து 288, 476; போய்‌ உட்புகுந்து 586 ; 
மிகவும்‌ 900 ; ஒழிந்து, இன்றி 971; கடந்து 
1188, 1254. 

இறப்பான்‌ - நெறி கடந்து செல்லுவான்‌ 145. 

இறப்பான்கண்‌ - நெறி கடந்து செல்வானிடத்து 146. 

இறப்பினை - தீமையை 152. 

இறப்பு - மிகை 977. 


ie - வரம்பு கடந்த, நீதியைக்‌ கடந்த 
977. 


இறல்‌ - அழிவு 180; சாதல்‌, இறத்தல்‌ 885. 
இறல்‌ முறை - சாதலோடு கூடிய ; கெடுதல்‌ முறை- 
யோடு கூட (மண) 885. 


இளந்தூயார்க்கு 57 


இறவாநின்ற - கழலா நின்றன ; கழல்கின்றன 1157. 

இறு - இறுதி 488. 

இறுதி - முடிவு 476, 690. 

இறும்‌ - ஒடியும்‌, முறியும்‌ 475. 

இறுவரை - இறுதிக்காலம்‌ 488. 

இறை - கடவுள்‌ 388 ; நடுநிலை 541; அரசன்‌ 54] ; 
அரசன்‌ 547, 564; கடமைப்பொருள்‌ 793; 
வருத்தம்‌, துயரம்‌ 847; சந்து, மணிக்கட்டு 


இறைக்கு - அரசனுக்கு 432. 

இறைஞ்சிலள்‌ - குனிர்தாள்‌ 1098. 

இறைப்பவர்க்கு - கீரை இறைப்பவர்களுக்கு 1161. 

இறைமாட்சி - அரசனது பெறாமை [அத. 89]. 

இறைவற்கு - அரசனுக்கு 690, 733. 

இறைவன்‌ - கடவுளது 5, 10; அரசன்‌ 778. 

இன - இனத்தினது, சுற்றத்தினது 457, 458, 459. 

இளத்தள்‌ - இனத்தையுடையவன்‌ 446. 

இனத்தாற்றி - அமைச்சர்‌ மேல்‌ வைத்து 568. 

இனத்தான்‌ - சுற்றம்‌ காரணமாக 458. 

இளத்தின்‌ - சுற்றத்தினும்‌ பார்க்க 460. 

இனத்து - இனத்தினது 452; இனத்தின்கண்‌ 454 ; 
அமைச்சர்‌ மேல்வைத்து 568. 

இனத்தொடு - மந்திரிமார்களாகிய இனத்தோடு. 
இனத்துடன்‌ 462. 

இனநலத்தின்‌ - சுற்றத்தின்‌ நன்மையால்‌ 459. 

இனநலம்‌ - இன நன்மை 458, 

இளந்தூயார்க்கு - இனம்‌ நல்லவர்க்கு 405. 


58 இளமுறையார்‌ 


இனமுறையார்‌ - உறவினர்‌ 698. 

இளம்‌ - கட்டோர்‌, ஈண்பர்‌ 800; குழு 451, 455, 
456 ; உற்றார்‌ 822, 844. 

இளம்போன்று - உற்றார்போன்று ; ஈண்பர்‌ போன்று 
8929. 


இளம்மானு - சுற்றத்தவர்‌ ஈல்லவராகார்‌ (கலந்து 
கொள்வதற்‌ கேற்றவரரகார்‌) 884. 

இனன்‌ - சுற்றம்‌ 793, 808; துணை 868 ; தோழியர்‌ 
1158. 


இனி - இப்பொழுது 1083, 1294, 

இனிது - சுவையால்‌ இனிமையுடையது 64; கேட்டற்‌ 
கினிமையுடையது 66 ; மகிழ்ச்சி தருவதாகும்‌ 
08; விரும்பு 98; இன்பம்‌ 99; ஈன்று 181; 
மகிழ்ச்சிக்குரியது 280; இனிதாக 648; 
நன்று, சிறந்தது 772, 811; இன்பந்தருவது 
889, 850; நன்று, மகிழ்ச்சி தருவதாகும்‌ 
865; 1103, 1108, 1145, 1176, 1196, 1206, 
1202, 1215, 1809, 1826. 

இனிதே - இனியதே, ஏகாரம்‌ தேற்றத்தின்‌ கண்‌ 
வந்தது 1108. 

இனிய - ஈல்லவாய சொற்களை 96; இனிமையாகச்‌ 
சொல்லும்‌ சொற்கள்‌ 100; இனியவாக 
824 ; இனியவாம்‌ 1199. 

இனியது - இனிதாயிருப்பது 1065. 

இனியவே - இனியவற்றை 987. 

இனியவை - இனிய சொற்கள்‌ [அதி. 10]. 

இனியார்‌ . காதலர்‌ 1158. 

இனை - இவ்வளவு 87. 

இனைத்துணைத்து - இவ்வளவின து 87. 


இன்புற்றார்‌ 59 

இனையர்‌ - இவ்வளவு அன்பினர்‌ 790. 

இன்‌ - சாரியை 6, 19; இனிய, நல்ல 91-95, 98, 
99, 224, 327, 987, 525 ; சாரியை 736, 856 ; 
இனிய, ஈல்ல 875, 911, (2) விகாரத்தால்‌ 
தொக்கது 911, 958; சாரியை 1058, 1105, 
1120; 1128; 1165; இனிய 1198, 1209; 
சாரியை 1809; விகாரத்தால்‌ தொக்கது 
1282, 1826 [எனைய இடங்களில்‌ 5-ம்‌ வேத்‌- 
அமை உருபாக ஒப்பு, ஏது, உழழ்புப்‌ 
பொருள்களில்‌ வந்துள்ள து.] 

இன்‌உயிர்‌ - இனிய உயிர்‌ 327. 

இள்கண்‌ - (இன்பம்‌) இன்பத்தை 1152. 

இன்சொல்‌ - இனிய மொழியாவன, இனிய வார்த்‌- 
தைகளாவன 91. 

இன்சொலவர்க்கு - இன்சொல்‌ கூறவல்லார்க்கு 94. 

இன்சொலன்‌ - இனிய சொற்களைச்‌ சொல்பவன்‌ 92, 
95. 

இன்பத்துள்‌ - இன்பம்‌ வந்தபோது 629, இன்பங்கள்‌ 
எல்லரவற்றுள்ளும்‌ 854. 

இன்பம்‌ - மகிழ்ச்சி 39, 65, 98, 156, 173, 228, 252, 
369, 501, 615, 628, 629, 630, 669, 738, 
754, 854, 869, 945, 1052, 1166, 1330. 

இன்பம்‌ விழையாதான்‌ - இன்பத்தை விரும்பாதவன்‌ 
629. 


“ இன்பு - மகழ்ச்சி 75. 

இன்புறுவது - இன்பம்‌ அடைவது 399. 

இன்புறுஉம்‌ - இன்பத்தை மிகுவிக்கும்‌ 94- 

இன்புற்றார்‌ - (இல்வாழ்க்கையில்‌) இன்பத்தை அனு 
பவித்தவர்கள்‌ 7௦. 


60 இன்முகம்‌ 


இன்முகம்‌ - இனியமுகம்‌ ; மகிழ்ச்சியால்‌ மலர்ந்த 
முகம்‌ 224, 

இன்மை - வறுமை 89, 119, 153; இல்லாமை 320, 
944, 864, 871, 508, 515, 557, 577; 
வறுமை 616; இல்லாமை 618, 788, 885, 
841, 881, 908, 958, 979; வறுமை 988; 
இல்லாமை 1019; வறுமை 1041, 1042, 1044, 
1068 ; இல்லாமை 1209, 1276. 

இன்மையும்‌ இல்‌- இல்லாமலும்‌ இருக்கமாட்டார்‌ 577, 

இன்மையுள்‌ இன்மை - தரித்திரத்திலே தரித்திரம்‌ 158. 

இன்றி - இல்லாமல்‌ 112, 166, 171, 401, 528, 529, 
566, 620, 682, 754, 759, 947, 961, 1042, 
1069, 1258. 

இன்றிக்கெடும்‌ - இல்லாமற்‌ போய்விடும்‌ 1069. 

இன்றி அமையா - இதனை இன்றி இயலா 961. 

இன்றியமையாத - இல்லாது முடியாத (இருக்க 
வேண்டிய) 682. 

இன்று - இல்லை 88 ; இல்லாமல்‌ 184, இன்றைக்கு 
386; இல்லை 354, 740; இல்லாமல்‌ 176%; 
இல்லை 875, 904, 955, 966 ; இன்றைக்கு 
1048; இல்லை 1090; இன்றைக்கு 1188, 
இல்லை 1252; இன்றைக்கு 1262. 

இன்று பொய்ப்பின்‌ - பெய்ய வேண்டிய காலத்திற்‌ 
பொய்யாது நின்று விட்டால்‌ 18. 

இன்றும்‌ வருவது கொல்‌ - இன்னும்‌ என்னிடம்‌ வருமோ ்‌ 
வந்தால்‌ யாது செய்வேன்‌ 1048. 

இன்றேல்‌ - இல்லையாயின்‌, இல்லாவிடில்‌ 556, 578, 
575, 996, 1014, 1144, 

இன்னம்‌ - இத்தன்மையினோம்‌ 790. 


ஈண்டு வரா0நறி 61 


இன்னு உலகம்‌ - ஈரகம்‌ 248. 

இன்னச்சொல்‌ - கடுஞ்சொல்‌, இனிமையில்லாதசொல்‌ 
35; வெறுக்கத்தக்க சொல்‌ 159, 160. 

இன்த - கடிய சொற்கள்‌ 100; துன்பந்தரும்‌ 
சொற்கள்‌, தீமைகள்‌, 318, 800, 881. 

இன்னது - துன்பம்‌ 290, 1041. 

இன்றது - துன்பம்‌ தருவதாகும்‌ 924, 229, 408, 
558, 819, 9935, 995, 1158, 1196. 

இன்னமை - துன்பம்‌ 318, 680. 

இன்னன்‌ - இத்தன்மையன்‌ 458. 

இன்னும்‌ - பின்னும்‌ 1250; இவ்வெல்லையினும்‌ 1203. 

இன்னுயிர்‌ : இனிய உயிர்‌ 927. 

ஈ 

ஈக - கொடுக்க, கொடுக்க வேண்டும்‌ 477 ; (வெல்‌- 
வான்‌) ஆக 1208, 

ஈகலான்‌ - கொடுக்க மாட்டான்‌ 808. 

ஈகை - வறியராய்‌ வந்து கேட்டார்க்கு மருது 
கொடுத்தல்‌ [அதி. 88] கொடை 221, 285, 
958. 

ஈட்டம்‌ - ஈட்டிய பொருள்‌ 1008. 

ஈட்டல்‌ - பொருளைச்‌ சேர்த்தல்‌ 385. 

ஈட்டிய - சேர்த்து வைத்த 1009. 

ஈண்டிய - நிறைந்த 417. 

ஈண்டு - இவ்வுலகில்‌ 18; இப்பிறப்பில்‌ 28 ; இவ்‌- 
வுலகில்‌ 213; இப்பிறப்பில்‌ 205, 349, 956; 
இவ்வுலகில்‌ 508; இப்பிறப்பில்‌ 869. 

ஈண்டு வராநெறி - வீட்டுநெறி, பிறவாநெறி 356. 

6 


62 ஈதலின்‌ 


ஈதலின்‌ - கொடுத்தலினும்‌ பார்க்க 92. 

ஈதலே - கொடுத்தலே 1054. 

ஈதல்‌ - கொடுத்தல்‌; ஈதல்‌ என்பது பெரும்பாலும்‌ 
உண்ணும்‌ பண்டங்கள்‌. உணவு முதலிய 
வற்றையே குறித்து வழங்குவது காண்க 
(இராமானுசர்‌ உரை) 228, 280, 542, 1006, 
1054; கொடுக்க (வியங்‌.) 281. 

ஈத்து - ஈதலைச்‌ செய்து, கொடுத்து 228, 387, 800. 

ஈத்துவக்கும்‌ - ஏற்றவர்க்கு வரும்‌ முகமலர்ச்சியினால்‌ 
மகிழும்‌ 228 

ஈந்தது - தந்தது, எனக்குக்‌ கொடுத்தது 1142. 

a இடப்படும்‌; கொடுக்கத்தகும்‌ (மண.) 

12. 

ஈயாது - கொடாது 1002. 

ஈயும்‌ - கொடுக்கும்‌ 1061. 

ஈரம்‌ - அன்பு 91. 

ஈரும்‌ - அறுக்கும்‌ 884. 

ஈர்ங்கண்‌ - குளிர்ந்த இடத்தையுடைய 1058. 

ஈர்ங்கை - ஈரக்கை, உண்டு கழுவிய கை 1077. 

ஈவது - கொடுப்பது 221. 

ஈவர்‌ - கொடுப்பர்‌ 1085. 

ஈவாரை - கொடுப்பாரை 1057. 

ஈவார்கண்‌ - கொடுப்பாரிடத்து 1059. 

ஈவார்மேல்‌ - கொடுப்பாரிடத்து 282. 

ஈனும்‌ - தரும்‌ 81, 74, 180, 511; உண்டாக்கும்‌, 
விளைவிக்கும்‌ 361 ; தரும்‌ 754. 

ஈன்‌ - பெற்ற 757. 


உடம்பொடு உயிரிடை 63 


ஈன்பது - உண்டாவது 165. 

ஈன்ற - பெற்ற 1047. 

ஈன்றபொழுது - பெற்ற காலத்திலும்‌ 69. 
ஈன்றல்‌ - தருதல்‌, பயத்தல்‌ 99. 

ஈன்றுள்‌ - தன்னைப்‌ பெற்றவள்‌ 656, 9238. 
ஈன்று - உண்டாக்கி 97. 


உ 


உகாமை - (மனதிலிருப்பதைச்‌) சொல்லாமை, 
(உகுதல்‌ - சொரிதல்‌) 585. 

உக்க - ஊற்றிய சிந்திய 720. 

உக்கக்கால்‌ - இறந்து போவாளாயின்‌ 1270. 

உஞற்று - முயற்சி 604. 

உஞற்று இலவர்‌ - முயற்சி இல்லாதவர்‌ 607. 

உஞுற்றுபவர்‌ - முயல்பவர்‌ 620. 

உஞுற்றுபவர்க்கு - முயல்பவர்க்கு 1024, 

உடம்பாடு - மன ப்பொருத்தம்‌ 880. 

உடம்பாடி லாதவர்‌ - உட்பகை உள்ளவர்‌ 890. 

உடம்பினகத்து - உடம்பினுள்ளே, உடம்பின்‌ 
கண்ணே 1163. 

உடம்பினுள்‌ - உடம்புகளுள்‌ 340. 

உடம்பிள்‌ - உடம்பினின்று 880. 

உடம்பு - உடல்‌ 80; உடம்பும்‌ 345; உடம்புகள்‌ 
627 ; உடல்‌ 948, 1029, 1132. 

உடம்பொடு - உடம்புடன்‌ 1122. 


உடம்பொடு உயிரிடை - உடம்புக்கும்‌ உயிருக்குமுள்ள 
999, 1122, ்‌ ௫6 


64 உடல்‌ 


உடல்‌ - உடம்பு 258. 
உடற்கு - உடம்புக்கு 65. 
உடற்றுபவர்‌ - வருக்துகிறவர்‌, முடியாததாகக்‌ காட்‌- 
டுபவர்‌ 818 
உடற்றும்‌ - வருத்தும்‌ 12. 
உடன்‌ - ஒருங்கே, ஒருமிக்க ; ஒருகாலத்தே (மண.) 
809, 589 ; ஒரு கூடி, கூட 682, 890. 


உடன்மூவர்‌ - ஒரு பொருள்‌ பற்றி ஒற்று ஆராய 
ஒருங்கே விடப்பட்ட மூவர்‌ 589. 


உடனுறைந்து - கூடி உறையும்‌ தன்மைத்து 890. 

உடன்று - கோபித்து 765. 

உடுக்கை - ஆடை, உடை 788. 

உடுப்பதூஉம்‌ - உடுக்கப்படுவதும்‌ 166; பிறர்‌ முன்‌ 
நின்ற நிலையினும்‌ மேற்பட உடுக்கும்‌ ஆடை- 
யும்‌ (காளி) 1079. 

உடை - உடைய 62, 389, 415, 478, 907 ; உடுக்‌- 
கப்படுவன 989, 1012 ; உடைய 1084, 

உடைஉழி - உண்டானவிடத்து 415. 

உடைக்கும்‌ - ஒடிக்கும்‌ 1077; அழிக்கும்‌ 1258, 1324. 

உடைத்தாயின்‌ - உடையதாயின்‌ ; உண்டாயின்‌ 
44, 45. 

உடைத்தாய்‌ - உடையதாய்‌ 746. 

உடைத்து - உடையதாகும்‌, உடையது, 48, 119, 
126, 220, 221, 277, 886, 358, 398, 458, 
459, 565, 578, 611, 624, 667, 746, 770, 
780, 868, 707, 925, 1010, 1018, 1058, 
1057, 1082, 1085, 1152, 1178, 1275, 1276, 
1280, 1925. 


உடையார்க்கு 65 

உடைந்தது - அழிந்துவிட்டது 1088. 

உடைந்து - அழிந்து, கெட்டு 1270. 

உடைமை - உடையவனாயிருக்கும்‌ தன்மை 68, 74; 
செல்வமுடைமை 89; உடைய பொருள்‌ 228; 
பொருளுடைமை 844, 558 ; உடைய பொருள்‌ 
592; உடையனாம்‌ தன்மை 641, 681, 688; 
பொருள்‌ 888 ; உடையனாம்‌ தன்மை 1012. 

உடையமையுள்‌ - பொருளிருக்கும்‌ காலத்து 89. 

உடைய - உள்ள 41; உள்ளவை 200; உள்ள 
975, 1299, 1300. 

உடையது - உள்ளது 384, 591, 742, 746, 1021. 

உடையம்‌ - உடையோசம்‌ 844. 

உடைய£ரலும்‌ - உடையவராயினும்‌ ; உடையவரா- 
யிருந்தபோதும்‌ 430. 

உடையரோ - உடையராவரேர 591. 

உடையர்‌ -பெற்றுள்ளார்‌ 159; பெற்றுள்ளவர்‌ 285, 
295, 458, 591, 900; பெற்றுள்ளார்‌ 1072. 

உடையவர்‌ - பெற்றிருப்பவர்‌ 975. 

உடையவர்க்கு - பெற்றிருப்பவருக்கு 139. 

உடையவன்‌ - பெற்றிருப்பவன்‌ 112. 

உடையள்‌ - உடையளாய்‌ 51. 

உடையன்‌ - உடையவனாய்‌ 95. 

உடையாட்ரு - உடையவளுக்கு 1089. 

உடையார்‌ - 179, 195, 262; செல்வர்‌ 395; 
உடையவர்‌ 404, 418, 415, 427, 450, 441, 
5926, 593. 

உக - உள்ளவருக்கு 165, 262, 534, 686, 


66 உடையாளர்‌ 


உடையாளர்‌ - உடையவர்கள்‌ 789. 

உடையாளள்‌ - உடையவன்‌ 874, 

உடையானை - உடையவனை, உள்ளவனை 107. 

உடையேம்‌ - பெற்றுள்ளோம்‌ 1250. 

உடையேன்‌ - பெற்றிருக்கின்ற யான்‌ 1254, 

உட்கப்படாஅர்‌ - (பகைவரால்‌) அஞ்சப்படார்‌ 721. 

உட்ரும்‌ - பயப்படும்‌ 1088. 

உட்பகை - உட்பகையாவது நாட்டுத்‌ தலைவராயி- 
னும்‌ அதிகாரிகளாயினும்‌ நாட்டைக்‌ கெடுக்‌- 
குமவர்கள்‌ (பரிப்‌) 785, 885, 884, 885, 887, 
889 ; அகத்தேபகை உடையனாய்‌ வெளியே 
பகையிலாதவன்‌ போல ஒழுகும்‌ தன்மை 
[அதி. 89] 

உட்பட்டு - அகப்பட்டு 266. 

உணங்கின்‌ - கரயவிட்டால்‌ 1027. 

உணங்க - மெலிய 1810. 

உணர - அறியும்‌ வண்ணம்‌ 650. 

உணரப்படும்‌ - அறியப்படும்‌ 575, 826, 1096. 

உணரல்‌ - தெரிதல்‌ 11. 

உணரற்பாற்று - அறியும்‌ தன்மையுடையது 11. 

உணரா - அறியாத 480; தெரியமாட்டா 705; 
ஆய்ம்தறியாது 1172. 

உணராமை - அறியாமல்‌ 589; ஊடல்‌ இதராமை 
1304, 

உணராய்‌ - புலவி நீங்கமாட்டாய்‌ 124. 

உணராவாயின்‌ - அறியமாட்டாதவராயின்‌ 705. 

உணரின்‌ - அறியுமாயின்‌ 857. 


உணில்‌ 67 


உணரும்‌ - நினைக்கின்ற 881, 351. 

உணர்க - கொள்க 805. 

உணர்ச்சி - ஒத்த உணர்ச்சி, அறிவு 785. 

உணர்ச்சியுள்‌ - மனத்தில்‌ 976. 

உணர்தல்‌ - (ஊடலை) நீக்குதல்‌ 1109. 

உணர்த்தினும்‌ - ஊடல்‌ தீர்த்தற்கு உணர்த்தினும்‌ 
(ஊடல்‌ தீர்க்கும்பொழுதும்‌) 1319. 

உணர்த்தும்‌ - நீக்க வல்ல 1246. 

உணர்ந்த - அறிந்தன 1277. 

உணர்ந்தவை - அறிந்தவற்றை 316. 

உணர்ந்து - அறிந்து 359, 417, 516, 712, 834, 1046. 

உணர்ந்தும்‌ - அறிந்திருந்தும்‌ 884, _- 

உணர்வது - அறிவது 718. 

உணர்வதுடையார்‌ - பிறருணர்த்தலின்றிப்‌ 
பொருளைத்‌ தாமே உணரவல்லவர்‌ 718. 

உணர்வாரை - அறியும்‌ தன்மையாரை 708. 

ண்ட்‌ - அறிகின்றவர்‌ 257, 894, 708, 709. 


உணர்வானை - உணர வல்லவனை 702. 

உணர்வின்‌ - அறியும்‌ இன்பத்தை நுகரும்‌ 420. 
உணர்வு - அறிவு 854. 

உணல்‌ - உண்டல்‌ 229. 

உணலிள்‌ - உண்ணுதலினும்‌ பார்க்க 1826. 
உணவு - உணவாகிய கேள்வி 412. 

உணவின்‌ - உணவாகிய ; உணவுபோன்ற 413. 
உணி - (மக்கள்‌) நீரருக்தும்‌ குளம்‌ ; கேணி 215. 
உனில்‌ - உண்ண விரும்பினால்‌ 922. 


68 உணின்‌ 


உணின்‌ - உண்பானாயின்‌ 942. 

உண்க - உட்கொள்ளுக 922, 943. 

உண்கண்‌ - மையுண்டகண்‌ 1118, 1172, 1174, 
1212, 1271. 

உண்ட - உண்டபொழுது 980. 

உண்டது - உண்ட்‌ உணவு 1326. 

உண்‌ - உட்கொள்ளுதல்‌; 1128, 82 உண்ணுதலை 

45, 

உண்டாக - காலமிருக்கும்படி 842 ; பொருளிருக்க 
758; உளதாக 988 

உண்டாங்கொல்‌ - உண்டாமோ 932. 

உண்டாம்‌ - உண்டு 110- 

உண்டாயினும்‌ - உண்டாயிருப்பினும்‌ 1005. 

உண்டாயின்‌ - உண்டாவதாயின்‌ 128. 

உண்டார்‌ - உண்டவர்‌ 255. 

உண்டார்கண்‌ - உண்டவரிடத்து 1090. 

உண்டி - உணவை 945. 

உண்டு - உளது 64...... : உட்கொண்டு 825, 580, 
1033, 1101. 

உண்டேல்‌ - உண்டாயின்‌ 868, 1075, 1151. 

உண்ண - உண்பானாயின்‌ 255. 

உண்ணலிள்‌ - உண்டற்கு 1065. 

உண்ணற்க - உண்ணாதொழிக 922. 

உண்ணு - உண்ணாத 980. 

உண்ணுது - உணவைத்‌ தவிர்த்து 160. 

உண்ணுமை - உண்ணாமல்‌ இருத்தல்‌ 955, 257, 259. 

உண்ணார்‌ - உண்ணமாட்டார்‌ 958. 


உயர்ந்து 69 


உண்ணன்‌ - உண்ணாஞயின்‌ ; உண்ணாதவன்‌ 1001. 
உண்ணிள்‌.- உண்ணுவானாயின்‌ 945, 947. 


உண்ணும்‌ - விழுங்கும்‌ ; அழிக்கும்‌ 826 ; தின்னும்‌ 
527 ; பருகும்‌ 1084, 1221. 


உண்பதூஉம்‌ - உண்ணப்‌ படுவதும்‌ 166, 1079. 

உண்பர்‌ - அருந்துவர்‌ கோக்குவர்‌ 1811. 

உண்பாள்‌ - தின்பவன்‌ 951, 946. 

உண்மை - உளராதல்‌ 572 ; இயல்பு (ஊழினாலாகிய 
பேதைமை) 873 ; உள்ளதன்மை 

உண்மையாள்‌ - இருப்பதினால்‌ 571; உளராய ஈன்‌- 
மையால்‌ 1055; உண்டாம்‌ ஆதலால்‌ 1158. 

உதவி - நன்றி 70, 101, 105, 105. 

உதவும்‌ - உதவிக்காக்கும்‌ 746. 

உப்பக்கம்‌ - முதுகு 620. 

ம்ம்‌. காண்பர்‌ - புறங்காண்பர்‌, தோற்கடிப்பர்‌ 

உப்பாதல்‌ - இனிமையராதல்‌ 802. 

உப்பிற்கும்‌ - (பிறரிடும்‌) உப்பிற்கும்‌ 1050. 

உப்பு டது 802; கறி உப்பு 1802; இனிமை 


உம்‌ - அசை நிலை 110, 896, 982, 1050, 1075, 
1146, 1164, 1327. 


உயர்‌ - நெடிய 272. 
உயர்ந்த - வளர்ந்த; மிகுந்த 998; எய்தற்கரிய 
346. 


உயர்ந்து - உயர்ந்து (பலர்‌ காணத்தெரியும்படி) 


ப 


70 உயர்வு 


உயர்வு - பெருமை, மேம்பாடு 185; உயர்ச்சி 
(பொருள்‌, படைகளால்‌ மிகுதல்‌) 595; 
உயர்ச்சியையே 596 ; நெடுமை 743; பணி- 
யரமை தன்மை குறைவுபடாமல்‌ ஒழுகல்‌ : 
தாழ்ச்சி சொல்லாமல்‌ கனமாயிருத்தல்‌ 
வேண்டும்‌ (பரிதி) 968. 

உயலாற்று - உய்யமாட்டாமை கேதுவரகிய 1174. 

உயல்‌ - ஒழிதல்‌ 40; உளதாதல்‌; உய்தல்‌. 487; 
(காமநோரயிலிருந்து தப்பியிருக்ஞும்‌). தப்புதல்‌ 
1174, 1212. 

உயிரச்சம்‌ - தனது உயிரை இழப்பதற்கு அச்சமும்‌ 
501. 


உயிரஞ்சா - உயிரைவிடப்‌ பயப்படாத 778. 
உயிரார்‌ - வீரர்‌ 777. 

உமீரிடை - உயிருக்குள்ள 888; உயிரிடத்து 1122. 
உயிரினும்‌ - உயிரைக்‌ காட்டிலும்‌ 181. 
உயிரின்‌ - உயிரினின்று 258. 

உயிரினும்‌ - உமிருக்கும்மேலாக 18. 

உயிரை - உயிரினை 1017. 

உயிர்‌ - சீவன்‌ 78, 80...... 

உயிர்காவா - உயிர்காவுதண்டாக 1168. 
உயிர்க்கு - உயிருக்கு 30, 511. 

உயிர்க்கும்‌ - மக்களுக்கும்‌ 851, 972, 1012. 
உயிர்த்து - மோந்து 1101. 


உயிர்நிலை - உயிருக்கு இருப்பிடம்‌ 80; உயிர்கள்‌ 
நிலைபெறுதல்‌ 255 ; உடம்பு 290. 


உயிர்நீப்பர்‌ - உயிர்‌ விடுவர்‌ 969. 


உரம்‌ 71 


உயிர்போம்‌ - உயிர்போவதுபோல்‌ ஏக்கம்‌ உண்டா- 
கும்‌ 1070. 

உயிர்ப்ப - மூச்சுவிட 768, மூச்சு விடுகின்ற அவ்‌- 
வளவு நேரம்‌ 880. 

உயிர்ப்பொருட்டு - உயிர்‌ போகாமல்‌ இருத்தற்‌ 
பொருட்டு 1017. 

உயிர்‌ மருட்டியற்று - உமிருள்ளதுபோல்‌ மயக்கிய- 
தனை ஓக்கும்‌ 1020. 

உய்கிற்பின்‌ - செலுத்துவானாயின்‌ ; அனுபவிக்க 
வல்லவனாயின்‌ 440. 

உய்க்கும்‌ - கொண்டுபோய்‌ விடும்‌ 121; (உடம்‌- 
பைச்‌) செலுத்துதற்கு, உயிர்‌ வாழ்தற்கு 948: 
(என்னிடத்திலிருந்து பிரித்துக்‌) கொண்டு 
போகின்றது 1134. 

உய்த்தல்‌ - இழுத்துக்‌ கொண்டு போதல்‌ 1287. 

உய்த்து -கொண்டு போய்‌ 876; செலுத்தி 187; 
கொண்டு சென்று 1076. 

உய்த்துவிடும்‌ - கொண்டு செலுத்தி விடும்‌ 121, 168. 

உய்ப்பது - செலுத்துவது 422, 

உய்யா - பிழைக்க முடியாத, கடக்க முடியாத 818. 

உய்யாது - செலுத்தாது 966. 

உய்யார்‌ - பிழைக்க மாட்டார்‌ (உயிர்க்கேடு வரும்‌) 
896, 900. 

உய்வர்‌ - பிழைப்பர்‌, தப்புவர்‌ 207. 

உய்வில்‌ - உய்யமாட்டாமைக்கு ஏதுவாகிய 1174. 

உய்வு - பாவத்தினின்றும்‌ நீங்கும்‌ வழி 110 ; உயி- 

_ ௬ுய்தல்‌ 896, ஒழிவு 1174. 
உரம்‌ - அறிவு 600 ; வலிமை 888. 


72 உரவோர்‌ 


உரவோர்‌ - அறிவுடையோர்‌ 186; ஊக்கமுடை- 
யோர்‌ 597: 

உரன்‌ - அறிவு 84; வெற்றி; வலிமை 1263. 

உரிமை - உரித்தாந்தன்மை 518, 578. 

உரியர்‌ - உரியராக வுடையர்‌ 72 ; வல்லவர்‌ 1080. 

உரியன்‌ - அவ்வினை செய்தற்கு உரியவன்‌ (ஏற்ற- 
வன்‌) 518. 

உரியார்‌ - உரிமையுடையவர்‌ (பெயர்‌ பெறத்தக்க- 
வர்‌) 149. 

உரியாள்‌ - உரிமை உடையவள்‌ (மனைவி 149.) 

உ௫ - வடிவு 261, 585 ; தோற்றப்‌ பொலிவு 684, 

உருகும்‌ - கரையும்‌ 1069. 

உருவம்‌ - வேடம்‌ 278. 

உருவு - வடிவின்‌ (சிறுமை) 667. 

உருவொடு - வடிவோடு 585. 

உருளாயம்‌ - தாயம்‌ சோணாலு வாணாலு போன்ற்‌- 
வற்றைச்‌ சொல்லிக்‌ கொண்டு கட்டை 
உருட்டி ஆடுதல்‌, 988. 

உருள்‌ - உருள்கின்ற 667 ; (சூதாடுங்காய்‌) உருள்‌- 
தலாலுண்டான 98 

உரை - சொல்‌ 198 ; புகழ்‌ 581, 

உரைக்கலாள்‌ - சொல்லுதலால்‌ 1076. 

உரைக்கல்‌ . சொல்லுதல்‌ 1271. 

உரைக்கு - சொல்வேன்‌ 1181. 

உரைக்கும்‌ - சொல்லும்‌ 193, 709; சொல்லுவர்‌ 
748; சொல்லும்‌ 912; சொல்லா நின்றன 
1285. 

உரைக்கோ - சொல்லுவேன்‌ 1181. 


உல்கியல்‌ 75 


உரைத்தலும்‌ - உரைக்க எனில்‌ சொல்லவும்‌ 1162. 

உரைத்து - சொல்லி 1287. 

உரைத்தும்‌ - சொல்லியும்‌ 884. 

உரைப்பது - (கான்‌ நாவினால்‌) சொல்லுவதும்‌ 1184. 

உரைப்பவை - (சிறப்பாக எடுத்துச்‌) சொல்பவை 
952. 


்‌ உரைப்பாய்‌ - சொல்லுவாய்‌, சொல்லுகின்ற 1200. 

உரைப்பார்க்கு - தாது உரைக்க உரியாருக்கு (தூத- 
ருக்கு) 682. 

உரைப்பான்‌ - கூறுவான்‌, சொல்லுவான்‌ 189, 681, 
683, 687, 689. 

உரையாதார்‌ - உரைக்க மாட்டாதவர்‌ 650. 

உரையாமை - கூறாமை 228. 

உலகத்தார்‌ - உயர்ந்தோர்‌ ; உலகத்தவர்‌294, 850. 

உகெத்தார்க்கு ஆணி - உலகத்தாராகிய தேருக்கு 
அச்சா 2. 

உலகத்து - உலகத்து வழங்குகின்ற 533; உலகத்‌: 
தினது 687. 

உலகத்துள்‌ - உலகத்தின்‌ கண்‌ 18. 

உலகத்தியற்கை - உலக நடை 637. 

உலகத்தோடு - உலக ஈடையோடு, உயர்ந்த மக்கள்‌ 
ஒழுகும்‌ ஒழுக்கம்‌ போல 140, 426. 

. உ௰கம்‌ - இவ்வுலகிலுள்ள உயிர்கள்‌ 11 ; மண்ணுல- 
கன்‌ கண்‌ 19; உயர்ந்தோர்‌ 117 ; நிலவுலகம்‌ 
999, 248, 247 ; உயர்ந்தோர்‌ 280, நிலவுலகம்‌ 
940; உயர்ந்தோர்‌ 425, 426; உலக நடை 
996 உயர்ந்தோர்‌ 1081- 

உலகியல்‌ - உலக௩டை ; உலக வாழ்க்கை 572, 

7 


74 உலகு 


உலகு - உயிர்கள்‌ ; நிலவுலகம்‌; உலக வாழ்வு 80, 
97, 58, 211; உலக ஈடை 215 ; நிலவுலகம்‌ 
954 ; மக்கள்‌ 256 ; நிலவுலகம்‌ 290, 886, 387, 
889: மக்கள்‌ 899, 470; நிலவுலகம்‌ 520, 
த42, 544, 571, 572, 578, 612; மக்கள்‌ 
670, 809, 841; நிலவுலகம்‌ 874; மக்கள்‌ 
970, 994; முத்தி உலகம்‌ 1108; மக்கள்‌ 
1025, 1015. 

உறகு அவாம்‌ - உலக நடையை விரும்பிச்‌ செய்யும்‌ 
215. 

உலகெல்லாம்‌ - உலகத்து உயிர்களெல்லாம்‌ 542, 


உலந்த - வற்றி விட்டன 1174. 
லைம - (அரசனுக்கு) அழிவு வந்த விடத்து 


உலைவு - தளர்வு 620, 762, 888. 

உலைவு இன்றி - இளையாது 620. 

உல்கு - தீர்வை 756. 

A மகிழ்தல்‌ 304; களிப்பு 432; செருக்கு 
5௦1. 


உவக்காண்‌ - உங்கே செல்வாராக ; உங்கே பாராய்‌ 
(மண) 1185. 

உவக்கும்‌ - மகிழ்வான்‌ 09; (பெற்றவர்‌) மகிழ்தலா- 
லுண்டாகும்‌ 228. 

உவந்தாரை - விரும்பியவரை 364- 

உவந்து - மகிழ்ம்தது 842; (உள்‌) மகிழ்ந்து 1061, 
1180. 


உவப்ப - (யாவருக்கும்‌) மகிழ்ச்சி உண்டாக 894, 
உவப்பது - மகிழும்தன்மை 1057. 


உறை 75 


உவப்பிலும்‌ - மகிழினும்‌, விரும்பினும்‌ 707. 

உவமை - நிகர்‌, ஒப்பு 7. 

உவரி - கடல்போல 708. 

உழக்கும்‌ - அனுபவிக்கும்‌ 1185, 1175, 1229. 

உழத்தொறூஉம்‌ - அனுபவிக்குந்தோறும்‌, நுகரும்‌ 
போதெல்லாம்‌ 940. 

உழந்து - ட்டா (பின்‌ அது பெறாது) ; முயன்று 
(மண) 11 

உழந்தும்‌ - க்க அனுபவித்து 1137. 

உறந்துழந்து - (அழுது துன்பத்தை) அனுபவித்து 
அனுபவித்து ; -- அடுக்கு இடைவிடாமைக்‌ 
கண்‌ வந்தது 1177. 


உழப்பது - அனுபவிப்பது 787; வருந்துவது 1172, 

உறப்பர்‌ - வருந்துவர்‌ 986. 

உழப்பிக்கும்‌ - உறுவிக்ஞும்‌, படுத்துவிக்கும்‌ 938. 

உழவர்‌ - உழுதொழில்‌ செய்கின்றவர்‌ 14, 872. 

உழவிஜர்‌ - உழவர்‌ 1036. 

உழவு - உழுதொழில்‌, உழுதல்‌ 1031 தொழில்கள்‌ 
எல்லாவற்றினுஞ்‌ சிறந்த உழவின்‌ சிறப்பு 
[அதி. 104 

உழாஅர்‌ - உழுதலைச்‌ செய்யரர்‌ 14. 

உழி - இடம்‌ 226, 415. 

உழுது - உழுதலைச்‌ செய்து 1088. 

உழுதுன்‌0 - உழுவினால்‌ உணவைப்‌ பெற்று உண்டு 


உழுவார்‌ - உழுதொழில்‌ செய்பவர்‌ 1032. 
உழை - இடம்‌ 580; இடத்து 594, 1294, 


76 உழைச்செல்வாள்‌ 


உறைச்செல்வான்‌ - மருந்துகளை (இடித்து, அரைத்து 
பிழிந்து) செய்கின்றவன்‌ 950. 


உழைப்பிரிந்து - தன்னிடத்தினின் அ நீங்கி 580. 
ய்‌! ந்த - பக்கத்திலிருக்கும்‌ அமைச்சன்‌ 


உள - த னி இருக்கின்றன 54, 2238, 241, 304 
380, 485, 521, 527, 686, 781, 995, 1019, 
1101. 

உளதாகும்‌ - (புகமுடம்பு தோற்றுவதற்கு) உள்ள- 
தாகிய 285. 

உளது - உள்ளதாவது 464 

உளபோல - உள்ளனபோலத்‌ தோன்றி 479. . 

உளபோல்‌ - இருக்கன்றனபோல 574. 

உளராகார்‌ - பிழைக்க மாட்டார்‌, அழிவர்‌ 895. 

உளர்‌ - (உயிரோடு) இருக்கின்றார்‌ 406, 780, 1178, 

fram 1204, 

உளர்‌அல்லர்‌ - நிலை பெறுகின்றவ மல்லர்‌, இறப்பர்‌ 
880. 

ணா ட்ப (தனக்கு) உள்ள பொருளின்‌ அளவு 
480. 


உளன்‌ - இருக்கின்றான்‌ 294, 386. 

உளவாக - தன்னிடத்தில்‌ இருக்க 100. 

உளார்‌ - இருப்பவர்‌, உறைபவர்‌ 25. 

உளாள்‌ - உறைவாள்‌, இருப்பாள்‌ 617. 

உளி - பால்‌ (மூன்றாம்‌ வேற்றுமை உருபு) 545. 

உளம்‌ - உள்ளேமாயிருக்கின்றோமோ 1804. 

உளன்‌ - இருக்கின்றேன்‌ 1167 ; உயிர்‌ வாழ்கின்‌- 
றேன்‌ 1206; உயிரை வைத்துக்‌ கொண்- 
டிருக்கன்றேன்‌ 1268, 


உள்ளத்தின்‌ "1 


உள்‌ - இடத்தில்‌ 50. i கணத்தில்‌ 129 ; உட்புகுந்து 
ட துல்‌ முடியாத (மண) 491; உள்ளம்‌ 

487; உள்ள தன்மை 677 ; உள்ளம்‌ 680 ; 
உள்ளாய்‌ நிற்கும்‌ 735; மனம்‌ 927 ; உன்னி. 
டம்‌ 955, 1177, 1274, 1824. 

உள்ளர்‌ - ஊர்உள்‌, நடுஊர்‌ : உள்ளூரில்‌ இருப்பவ- 
ரால்‌ 927. 

உள்‌ஒற்றி - உள்கிகழ்வதை உய்த்தறிந்து 927. 

உள்‌ வீற்ந்தக்‌ கண்ணும்‌ - சுருங்கிய விடத்தும்‌ 955. 

உள்ள - நினைக்க 109, 357; (இனி இவரை எவ்‌- 
வாறு அங்கு எதிர்ப்படுவோமெண நினைக்கு- 
மாறு) 894: நினைக்க 540; ஊக்க 600; 
நினைக்க 622; ஊக்க 971; நினைக்க 1069. 
1906, 1281. ்‌ 

உள்ளஉ0ளன்‌ - நினைத்தலால்‌ உயிர்‌ வாழ்கின்றேன்‌ 
1206. 


உள்ளங்கொளல்‌ - கருத்தைத்தான்‌ அறிதல்‌ வேண்‌- 
டும்‌ 677. 

உள்ளதாம்‌ - உள்ளதாகும்‌ 889. 

உள்ளது - இருப்பது 58; இடத்து 255; மெய்ப்‌- 
பொருள்‌ 357; நிகழ்வது 572; இருப்பது 
1091. 

உள்ளதூஉம்‌ - அடங்குவதும்‌ 641; கரைந்து உள்ள- 
தும்‌; சேர்ந்ததும்‌ 982; கரைந்து நின்ற உள்ள 
மும்‌ 1069. 

உள்ளத்தார்‌ - மனத்திலிருப்பவர்‌ 1249. 

உள்ளத்தால்‌ - மனத்தால்‌ 282; உள்ளத்துக்கேற்ப 
294; மனத்தால்‌ 309 

உள்ளத்தின்‌ - மனத்திலே ; மனத்தினாலே 622. 


78 உள்ளத்து 


உள்ளத்து - ஊக்கத்தின்‌ 595. 

உள்ளத்துள்‌ - மனத்தில்‌ 294, 1130. 

உள்ளப்படும்‌ - மதிக்கப்படும்‌ 665. 

உள்ளம்‌ - மனம்‌ 857, 488; ஊக்கம்‌ 592, 598; 
மனம்‌ 677; ஊக்கம்‌ 798; மனம்‌ 799, 1057, 
1069, 1170, 1207, ஊக்கம்‌ 1268. 

உள்ளலும்‌ - மினைத்தலும்‌-உம்மை இழிவு சிறப்பின்‌ 
கண்வந்தது, அல்‌ விகுதி வியங்கோள்‌ எதிர்‌ 
மறைக்‌ கண்வந்தது 289, 

உள்ளல்‌ - நினைத்தல்‌ 282 ; நினைக்க 596; நினைத்தல்‌ 
1248, 13818. 

உள்ள வெறுக்கை - ஊக்கமிகுதி ; மனப்பெருமை 
971. . 


உள்ளற்க - நினையா தொழிக; உள்ளம்‌ கறாதற்க 
798. 


உள்ளார்‌ - இருக்கின்றார்‌ 1127. 

உள்ளான்‌ - நினையான்‌, நினைக்கமாட்டான்‌ 809, 930. 

உள்ளாள்கொல்‌ - (கள்ளுண்ணும்போது தனக்கு 
இருக்கும்‌ சோர்வைப்பற்றி) நினையான்‌ 
போலும்‌ (நினைப்பானாயின்‌ நீங்கும்‌) 980. 

உள்ளி - நினைந்து 1280; உள்ளுதலால்‌ (அழுத- 
லால்‌) 1281; நினைத்து 1248; 1949, 1964, 
1817, 1820. 

உள்ளியது - நினைத்ததலை, கருதிய பேறுகள்‌ 809; 
நினைத்த காரியத்தை 540, 

உள்ளினும்‌ - (முன்‌ அனுபவித்தவற்றை) நினைத்தா- 
லும்‌, 1201; (பிரிவை) நினைத்தாலும்‌ 1207. 

உள்லினேன்‌ - நினைத்தேன்‌ 1816. 


உ௫அமை 79 


உள்ளின்‌ - நினைத்தால்‌ 799; அகத்து 1126; நினைப்‌- 
பின்‌ 1201, 1807. 

உள்ளுக - நினைக்க 5389. 

உள்ளும்‌ - கினைந்திருக்கும்‌ 1298. 

உள்ளுவது - நினைப்பது 596. 

உள்ளுவர்‌ - நினைப்பர்‌ 107. 

உள்ளுவன்‌ - நினைப்பேன்‌ 1125; (அவர்‌ சொற்களை) 
நினைப்பேன்‌ 1184. 

உள்ளுவேன்‌ - நினைப்பேன்‌ 1136. 

உள்ளுள்ளே - உள்ளத்துள்ளே ; உள்ளுந்தோறும்‌ 
உள்ளும்‌ தோனும்‌ (காளி) 1057. 

உற - அடைதலால்‌ 899 ; வரக்கூடியவற்றை 585; 
மிக 659. 

உறங்கி - தூங்கி - 339 

உறங்குவது - தூக்கம்‌ வருவது 889. 

உறல்‌ - அடைதல்‌ 878; உறவு 885. 

உறல்முறையான்‌ - உறவு முறைத்‌ தன்மையோடு, 
சுற்றத்தாரோடு 885. 

உறவு - படுதல்‌, கொள்ளுதல்‌ 510. 

உறற்பால - வரக்கூடியன 378. 

உரு௮ - அடையாவகை ; உறுமல்‌ என்பது கடைக்‌ 
குறைந்து நின்றது 1052, 

உருஅதவர்‌ - அயலவர்‌, பழகாதவர்‌ 1096; (என்னை) 
விரும்பாதவர்‌ 1245 ; அன்புடையவராகாத- 
வர்‌ 1292. 

உருஅதோ - பெறத்தக்க ஒன்றோ; பெறுதற்‌ 
அரியது 1143. க்‌ 

உ௫அமை - வராதபடி 442, 


80 உருஅர்‌ 


உ௫௮ர்‌ - அயலவர்‌ 1097. 

உருஅர்க்கு - சேராதவருக்கு 1200. 

உ௫அமை - வராமை 449, 

உறின்‌ - (போர்‌) பெற்றால்‌ ; எதிர்ப்படை தம்மேல்‌ 
வந்து தாக்கினால்‌ 778; தனக்கும்‌ பயன்‌ 
உள்ள வழி 812; மெய்யுறக்‌ க்‌ 
1270. 

உறினளென்‌ - தழுவிக்கொண்டாலென்ன 1270. 

உறு - வரும்‌ 261; பெரிய, மிக 499, 734; வந்த, 
வந்து முற்றிய 744; உடையார்‌ இன்மை: 
யால்‌ வந்த 756; அமைந்த, மிகுந்த 1200 ; 
மிகு 1245. 

உறுகண்‌ - வருந்துன்பம்‌; துன்பம்‌ 261, 

உறுதல்‌ - படுதல்‌ 402, 629 ; அன்பு படுதல்‌ 1245. 

உறுதி - ஈன்மை பயப்பன, ஈல்லபுத்திமதி 688; 
மிகுதியை (ஈன்மையைத்‌ தருவதை 690; 
நல்லறிவு 796. 

உறுதுயர்‌ - மிக்க துயர்‌ 1245. 

உறுதோறு - தழுவுந்தோறும்‌ 1106. 

உறுநோய்‌ - மிக்ககோய்‌ 1200. 

உறுபகை - முற்றுகையிட்ட பகைவர்‌ 744. 

உறுபசி - மிக்கபசி 784. 

உறுபொருளும்‌ - (உடையவர்‌ இல்லாமையால்‌) வந்த - 
பொருளும்‌ 756. 

உறுப்பினுள்‌ - படைத்துணையுள்‌, அங்கங்களுள்‌ 709 ; 
அவயவங்களுள்‌ 705. 

உறுப்பு - (தலைவியின்‌) கண்‌ தோள்‌ நெற்றி முதலி- 
யன, அங்கங்கள்‌ 79, 704, 787; தேர்‌ யானை 


ஊக்கமுடைமை 81 


குதிரை காலாள்‌ முதவிய உறுப்புகள்‌ 761, 
802; உறுப்பு, உடம்பு, மெய்வாய்‌ கண்‌ 
. மூக்கு முதலிய உறுப்புக்கள்‌ 998. 

உறுப்பு ஒர்‌ அனையர்‌ - அவயவத்தால்‌ ஒரே தன்மை 
வராயிருப்பினும்‌ 704, 

உறும்‌ - நிற்கும்‌, வரும்‌ 880; வந்து, பட்டு 707 ; 
நல்ல 816, 817; நிற்கும்‌ 1023; நல்லது 
1061. 

உறுவது - (இன்பம்‌) அடைதற்கு ஏதுவாகிய 
கல்விக்கு. 899; பயன்‌ 818; தொடங்கேல்‌, 
செய்தல்‌ 1259 ; விரும்புவது 1971. 

உறூஉம்‌ - மிகுவிக்கும்‌ 94. 

உறை - இருக்கின்ற, உரிய 499; மழை 559; 
ஆயுள்‌ 564; ஆளும்‌ இடம்‌, ஈகர்‌ 680. 

உறைநிலம்‌ - இருக்கும்‌ நாட்டில்‌ 499. 

உறைந்தற்று - தங்கியதுபோலும்‌ 208 ; வாழ்ர்தாற்‌ 
போன்றது 890. 

உறைபதி - இருப்பிடம்‌ 1015. 

உறையும்‌ - வாழும்‌ 50; (இனிது) வாழும்‌ 84. 

உறைவது - ஒழுகுவதாயிற்று ; ஒழுகுவது 420; 
தொடங்குதல்‌ 1259 ; சொல்வது 12171, 

உறைவர்‌ - இருப்பர்‌ 1180. 


ஊ 
ஊக்க - நெகிழ்த்த; நீக்க 1288. 
ஊக்கத்தின்‌ - மன எழுச்சியால்‌ 478, 
ஊக்கமுடைமை - கருமமாற்றுமிடத்து மனம்‌ சோர்‌- 
வின்றி எழுச்சிகொண்டிருத்தல்‌ [ அதி. 001. 


82 ஊக்கம்‌ 

ஊக்கம்‌ - (வினைசெய்தற்கண்‌) மன எழுச்சி 382; 
வலி மிகுதி 486 ; பெருமை 498 ; மன எழுச்சி 
591, 598, 594, 744. 

ஊக்கம்‌ அழிப்பநு - மன எழுச்சியைக்‌ கெடுப்பது 
744, 


ஊக்காது - கோக்காது. நினையாது 258. 

ஊத்தார்‌ - மேற்கொள்ளார்‌ 408. 

ஊக்கி - முயன்று 478. 

ஊத்கின்‌ - முயன்றால்‌ 476 ; மேற்கொள்வானாயின்‌ ; 
நினைப்பின்‌ (மண) 858. 

ஊக்குமாம்‌ கேடு - கேடுமிகும்‌ 858. 

ஊக்கும்‌ - (வெல்ல) நினைக்கும்‌ 855. 

ஊந்கு - மேற்பட்ட, மேலான, 31, 82, 122, 460, 
644; மேல்‌ 1065. 

ஊடலின்‌ - புலத்தலில்‌ 1807, 1322, 1827. 

தா - ஊடலரலுண்டாகும்‌ மகிழ்ச்சி [அதி, 

ஊடல்‌ - பிணங்குதல்‌ ; கணவன்‌ மனைவியருக்கி- 
டையில்‌ நேரும்‌ சிறுபிணக்கம்‌ 1109, 1810, 
1920. 

ஊடற்கண்‌ - ஊடலைக்‌ கருதி 1284, 

ஊடாமை - பிணங்காமை 1282. 

ஊழ - வெறுத்து 1089, புலந்து 1260, 1812, 1328. . 

ஊடி பவரை - பிணங்கியவரை 1304, 

ஊடிவிடும்‌ - விளைவுகுன்றும்‌ 1089. 

ஊடி.ஐள்‌ - பிணங்கினாள்‌ 1314. 

ஊடுக - புலக்க 1329. 

ஊடுதல்‌ - புலத்தல்‌ 1821, 1830. 


ஊழி0பயரினும்‌ 83 


ஊட்டா - அடைவிக்காமல்‌ 878. 

ஊண்‌ - உண்ணுதல்‌ 44; உணவு 227, 989, 1012. 

ஊண்மாலையவர்‌ - உண்ணுமியல்பினர்‌ 1035. 

ஊதியம்‌ - பயன்‌, இலாபம்‌ 2381; ஆதாயம்‌ 449, 
461; பேறு, இலாபம்‌ 797; ஆக்கம்‌, செல்‌. 
வம்‌ 831. 

ஊர - மறைக்க, நெருங்க 601. 

ஊரவர்‌ - ஊரின்‌ பெண்கள்‌ 1147, 1990. 

ஊரரண்மை - உபகாரம்‌ 1778. 

ஊராம்‌ - தனது ஊர்‌ போன்றதாம்‌ 897. 

ஊரார்க்கு - ஊரிலுள்ளவருக்கு 1180. 

ஊருணி - ஊரிலுள்ளார்‌ நீருண்ணும்‌ குளம்‌ அல்‌- 
லது கேணி 215. 

ஊரும்‌ - படரும்‌, செல்லும்‌ 1189, 

ஊருள்‌ - ஊர்‌ நடுவுள்‌ 1008. 

ஊர்‌ - மக்கள்‌ குடியிருப்பு 216 ; நகரம்‌ 897 ; ஊரி- 
லுள்ளவர்‌ 1129 ; (வேறு) ஊரில்‌ 1158. 

ஊர்தல்‌ - ஏறிச்செல்லுதல்‌ 1136. 

ஊர்ந்தான்‌ - ஏறிச்‌ செல்பவன்‌ 87. 

ஊர்ந்துவிடல்‌ - மேற்கொண்டொழுகல்‌ ; கொண்ட- 
அளவில்‌ நின்றுவிடும்‌ (பரிமே) 979, 

ஊர்வது - வரத்தக்கது 621 ; பரவுவது 1185. 

றால்‌ - வினைப்பயனால்‌ 871. 

ஊழி - உலகம்‌ அழியும்‌ காலம்‌ 9809. 

ஊழி0பயரினும்‌ தாம்பெயரார்‌ - ஏனைக்‌ கடலும்‌ கரை- 
யும்‌ நில்லாமல்‌ காலம்‌ திரிந்தாலும்‌ தாம்‌ இரி- 
யார்‌ ; ஊழிக்காலம்‌ வந்தாலும்‌ நிலை பெய- 


ரார்‌ (பரிதி) 989. 


84 ஊழின்‌ 


ஊழின்‌ - ஊழைப்போல 8980. 

ஊரையும்‌ - (8ய) வினைப்பயனையும்‌ 620. 

ஊற்‌ - வினைப்பயனின்‌ விளைவு. [அதி. 38] 

ஊழ்ந்து - மலர்ந்திருந்தும்‌ 650. 

ஊறிய - சுரந்த 1121. 

ஊறு - தொடுதலுணர்ச்சி 27; வந்தவிடத்து 585; 
பழுதுபடும்‌ கருமங்களை; உறும்‌ துன்பம்‌ 
(மண) 662; அடைதல்‌ 665; தடை 676; 
அடைதல்‌ 761, 762. 

ஊறுஎய்தி - இடையூறு அடைதலால்‌ 665. 

ஊறுபாடு - துன்பம்‌ 945. 

ஊறும்‌ - சரக்கும்‌ 896. 

ஊற்று - ஊன்று, பற்றுக்கோடு 414; ஊன்று 
ஆய 415; நீரூற்று 1161. 

ஊற்றுக்கோல்‌ - ஊன்றுகோல்‌ 415. 

ஊற்றுநீர்‌ - ஊற்றிலிருந்து வரும்‌ நீர்‌ 1161. 

ஊனைக்குறித்த - உடம்பை இருப்பிடமாகக்கொண்டு 
அதனைவிடா 1018. 

ஊன்‌ - உடம்பு 251, 252, 254, 255, 256, 258, 968. 

ஊன்‌ஓம்பும்‌ - உடம்பைக்‌ காப்பாற்றுகின்ற 968. 

ஊன்றிய - தாக்கிய 988. 

ஊன்றும்‌ - நிலைநாட்டும்‌ 597, 615, 789, 1030. 


எ 


எஃகு - படைக்கலம்‌ 759 ; கூர்மை 778. 
எங்ஙனம்‌ - எவ்வாறு, எப்படி 251, 


எண்ணாது 85 

எச்சம்‌ - எஞ்சி நிற்பது 288; ஒழிந்து நிற்பது 674, 
1004; ஒழிந்தவை 1012; அஃதொழிந்தது 
105; மக்கட்பேறு 114 

எச்சத்தால்‌ - மக்களால்‌ 114. 

எச்சத்திற்கு - வழியிலுள்ளார்க்கு 112. 

எஞ்சல்‌ - அற்றுப்போதல்‌ 44, 

எஞ்சாது - ஒழியாமல்‌ 690. 

எஞ்சாமை - ஒழியாமல்‌; குறையாமல்‌ 497. 

எஞ்ஞான்று - எப்போது 44, 145, 317, 261, 4389, 
582, 635, 697, 701, 864; 870, 886, 903, 
905, 910. 921, 926, 997. 

எடுக்கும்‌ - எழுப்பும்‌ 1150. 

எடுத்து - எடுத்து எண்ணி 776. 

டண்‌ ண்‌ உண்டாக்குவதும்‌, வாழவைப்பதும்‌ 


எட்பகவு - எட்பிளவு 889. 

எண்‌ - எட்டு 9; கணக்கு; கணிதம்‌ 892; அரிய; 
அறிதற்கரிய 424; எளிய 548, 760: எண்‌- 
ணம்‌ 910; எளிய 991. 


எண்குணத்தான்‌ - எட்டுக்‌ குணங்களுடைய கடவுள்‌ 9. 
எண்‌ சேர்ந்தநெஞ்சந்து - ஆலோச செய்யும்‌ 
மனமும்‌ 910. 


எண்ண - மதிக்க 922. 
எண்ணப்படுவது - கொள்ளப்படுவது 438. 
எண்ணம்‌ - எண்ணியிருந்த வெற்றியை 494. 
எண்தை - ஆராயாத, ஆலோசனை செய்யாத 568. 
எண்ணுது - விசாரியாது (பின்விளைவதை நினை- 
யாது) 180. 
8 


56 எண்ணி 

எண்ணி - ஆராய்ந்து 462, 467, 470, 497, 580, 
675; சொல்லும்‌ வழியை முன்னே அறிந்து ' 
687: ஆராய்ந்து 699, 1298. 

எண்ணிக்‌ தொண்டற்று - எண்ணிய நிர்தாற்போலும்‌ 
22. 


எண்ணீய - பெற நி’ைத்தவற்றை 666; கருதிய 
758 ; (ஒன்று இரண்டு மூன்று) என்று எண்‌- 
ணிக்‌ சொல்லப்பட்ட 941. 

எண்ணியரமூன்று - வகுத்துச்‌ சொல்லிய வாதம்‌ பித்‌- 
தம்‌ சிலேட்டுமம்‌ என்னும்‌ மூன்று 941. 

எண்ணியாங்கு - நினைத்தபடி 666. 

எண்ணியார்‌ - (வெல்வதாக) எண்ணியிருந்தவர்‌ 
494; நினைத்தவர்‌ 666. 

எண்ணின்‌ - நினைப்பாராமின்‌ 264. 

எண்ணும்‌ - நினைக்கும்‌ 699, 1004. 

எண்ணுவம்‌ - எண்ணுவோம்‌ 467. 

எண்பதத்தாள்‌ - எளிதில்‌ (பார்த்துப்‌ பேசத்தக்க) 
நிலையிலுள்ளானாகி, -- எண்பதம்‌ -- வக்தவர்‌- 
தம்‌ குறையைச்‌ சொல்லுதற்கு ஏற்ற காலம்‌ 
548. 

எண்பதத்தால்‌ - எளிய காலத்தால்‌; எல்லோரும்‌ தம்‌ 
குறை சொல்வதற்கு எய்தும்‌ காலத்தால்‌ 991, 

எண்பொருள்‌ - கிட்டும்‌ பொருள்கள்‌ 760. 

எதிரதுஆக்‌ - பின்‌ வருவதை முன்ன திந்து 429. 

எதிர்‌ - எதிர்த்து, எதிரில்‌ 765; மாறுபாடு 885, 
858; எதிரில்‌, நேரில்‌ 1089. 

எதிர்சாய்ந்நு - ஏற்றுக்‌ கொள்ளாத 855, 

எதிர்ப்பை - எதிர்‌ பார்த்தலை 221, 


எய்துப 07 


. எத்தன்மைத்நு ஆயினும்‌ - யாதொரு இயல்பின தரய்த்‌ 
தோன்றினும்‌ 355, 

எந்நலத்ததூஉம்‌ - ஒரு ஈலத்தினும்‌ 988, 

எந்நன்றி - எல்லா நன்மையையும்‌; எகர வினா 
சிறப்பை யுணாத்தும்‌ 110- 

எப்பால்‌ - எவ்வகைப்பட்ட 588. 

எமக்கு - நமக்கு 790, 1142, 1176, 1291. 

எம்‌ - எமது 1126; எம்மை 1180; எமது 1185; 
1204, 1205, 1222, 1278. 

எம்மிடை - எங்களிடத்து 1122. 

எம்மை - எங்களை 1205, 1217, 1818. 

எயிறு - பல்‌ 1121. 

எய்த - பொருந்தத்தக்க 516 ; ஏவிய 772 

எய்தலால்‌ - பெறலாம்‌ ஆதலால்‌ 965. 

எய்நலின்‌ - உண்டா தலைவிட 815. 

எய்தல்‌ - பெறுதல்‌ 540, 606, 671, 904, 991. 

எய்தற்கு - அடைதற்கு 489. 

எய்தா - அடைதற்குரியதல்லாத; அடாத 187. 

எய்தாமை - இல்லையாதல்‌ 815. 

எய்தார்‌ - பெறார்‌ 598, 901, 

எய்தி - பெற்று 665, 749, 932. 

எய்திய - பெற்ற 657. 

்‌ எய்தியக்கண்‌ - (தம்வயத்தது) ஆகிய வழியும்‌ 554; 
உடையராய விடத்தும்‌ 670 ; நிறைந்திருர்தா- 
லும்‌ 740, 

எய்நின்று - அடைந்தது 1940, 

எய்துப - பெறுவர்‌ 666. 


88 எய்துபிறைக்தது 


எய்துபிறைத்தது - எய்து இலக்குத்‌ தவறிய 772. 
எய்தும்‌ - (மறுமையில்‌) அடையும்‌ 75; அடைவான்‌ 
145; பெறும்‌ 809, 610; அடையும்‌ 1024, 

எய்துவர்‌ - பெறுவர்‌ 137. 

எய்யாமை - (மெய்‌) வருற்தாமை, முயலாமையில்‌ 
3 

எரி - நெருப்பு 308, 435, 1148. 

எரியால்‌ - நெருப்பால்‌ 896. 

௭ரு க்‌. ; ஆடுமாடுகளின்‌ எரு 1087, 1088, 


எலிப்பகை - எலியாகிய பகை 7068. 

எல்லா - அனைத்து 260, 296, 299, 361, 457, 746, 
851, 972. 

எல்லாஅம்‌ - எல்லாம்‌ 875. 

எல்லாம்‌ - அனைத்தும்‌--1, 15, 29............ 

எல்லாரும்‌ - அனைவரும்‌ 191, 742, 1199, 1811. 

எல்லார்க்கும்‌ - அனைவருக்கும்‌ 582. 

எல்லைக்கண்‌ - எல்லையோடு, எல்லைக்குள்‌ 806. 

எவன்‌ - யாது (உளது) 81; யாது 46; 57; யாது 
(பயனை) 79; யாது பயணைக்கருதி 99, 287; 
என்ன பயனை 972; என்னாம்‌ 845; யாது 
கருதி 879; யாது 574; என்ன பயனை 808; 
என்ன பயனுடையது 1089 ; என்ன செய்‌- 
வரோ 1165; என்கருதி 1171; எதற்காக : 
1172; என்ன இன்பத்தை 1195;, யாது 
1207, 1291 ; என்ன 1808. 

எவ்வ - துன்பந்தரும்‌ 858 ; ஒன்றாலும்‌ தீராத 1941, 

எவ்வது - எப்படி. 426. 


எளியர்‌ 89 


எவ்வம்‌ - துன்பக்தரும்‌ (செயல்‌), இளி வரவு 223 ; 
ஒன்றாலும்‌ தீராமை 124]. 


எவ்வுயிர்க்கும்‌ - எல்லா உயிர்கள்மேலும்‌ 30. 

எழ - உண்டாக 1141, 

எழிலி - முகில்‌ 17. 

எழில்‌ - அழகு, எழுச்சி (தோற்றப்‌ பொலிவு) 407. 
எழு - எழு 62, 107, 1269, 1278. 

எழுதல்‌ - போர்‌ கருதிச்‌ செல்லுதல்‌ 465. 

எந்‌ - (கண்ணுக்கு) மை எழுதும்போது 


எழுதேம்‌ - எழுதமாட்டோம்‌ 1127. 

எழுத்து - நெடுங்கணக்கு 1; “எழுத்தும்‌ சொல்லும்‌?” 
முதலிய அஞ்சு இலட்சணமும்‌ (பரிதி) ; 
இயற்றமிழ்‌ (சிவஞான முனிவர்‌) 392. 


எழுபதுகோடி - மிகப்பல; ஏழாகிய பத்துக்கோடி 
089. 


எழுபிறப்பு - தேவர்‌, அசுரர்‌, நரர்‌, மிருகம்‌, பட்சி, 
ஊர்வன, நீர்‌ வாழ்வன, தாவரம்‌ ஏழு 
பிறப்பு (பழைய உரை) 62, 107. 


எழுமை - வினைப்பயன்‌ தொடரும்‌ ஏழு பிறப்பு; 
எழு வகையுடைய 107, 126, 398, 588, 835. 


எழுமையும்‌ . ஏழு பிறப்பிலும்‌ 126. 

எழுவாரை - (பிற தொழில்‌) செய்வாரை 1082, 
எழுவாள்‌ - எழுந்திருப்பாள்‌ 55, 

எளிது - அரியதன்து 145, 540, 745, 864, 991. 
எளிய - இலகுவானவை 664, 

எளியர்‌ - பலராவர்‌; பெறுதற்கு எளியராவர்‌ 728. 


90 எளியள்‌ 

எளியன்‌ - அணுகுதற்கு எளிமையுடையவன்‌ ; * எளி- 
மையாவது பேரத்‌ தாணிக்கண்‌ அந்தணர்‌ 
சான்றோர்‌ உள்ளிட்டாரோடு செவ்வியுடைய- 
யிருத்தல்‌ ? 868. 

என்‌ - எள்ளின்‌ விதை 889. 

எள்ளப்படும்‌ - இகழ்ப்படுவான்‌ 191. 

எள்ளற்க - இகழாதொழிக ; இகழ்தல்‌—அற்பமாக- 
நினைத்தல்‌, 491. 

எள்ளாத - இகழாத 470. 

எள்ளாது - இழிவு சொல்லாது 1057. 

எள்ளாமை - இகழப்படாமை 281; இகழாமை 667. 

எள்ளின்‌ - இகழின்‌ (வாயில்‌ மறுக்கின்‌) 1298. 

எள்ளும்‌ - இகழ்ம்து கூறும்‌ 607. 

எள்ளுவாரை - இகழும்‌ பகைவரை 829. 

எள்ளூவர்‌ - இகழ்வர்‌ 752. 

எறிக - செய்க, தண்டிக்க 562. 

எறிதற்கு - வெட்டுவதற்கு 881. 

எறிந்தும்‌ - (ஒருமுகமாகப்‌) போர்‌ செய்தும்‌ 747. 

எறிய - வீச 775. 

எற்று - நீங்காத 668. 

எற்றிற்ரு - எதற்கு 1080. 

எற்று - யாது செய்தோம்‌ 275; எத்தன்மையது 
௦௦7, 655, 1256. 

எற்றுள்‌ - எல்லாவற்றுள்ளும்‌ 488. 

என - என்றுசொல்ல 55, 69; என்று சொல்லப்‌- 
பட்ட 168; என்று 810; என்பது 334; 
என்று 680, 700; என்று சொல்ல 722; 


எனைத்துஆனும்‌ 91 


என்றும்‌ 766; என்று சொல்லப்படுவது 
வேறு 942; என்று சொல்லப்பட்ட 1022; 
என்று 1178; 1190, 1216, 1236; என்று 
கருதி 1245; என்று சொல்லப்பட்ட 1252; 
என்று 1257 ; என்று கருதி 1259; என்பது 
பற்றி 1292. 

எனக்கு - 1151. 

எனது - என்னுடைய 846. 

எனப்படுதல்‌ - என்று சொல்லப்படுதல்‌ 967. 

எனப்படும்‌ - என்று சொல்லப்படும்‌ 458, 

எனப்படுவது - என்று சொல்லப்படுவது 291, 324, 
591, 801, 844. 

எனப்படுவர்‌ - என்று சொல்லப்படுவர்‌ 722. 

ம அனு - என்று பிறரால்‌ செல்லப்படுபவர்கள்‌ 

எனப்பட்டது - (சிறப்பித்துச்‌) சொல்லப்பட்டது 49. 

எனல்‌ - என்று சொல்லற்க 196; என்றுகருதற்க 
282; என்று கருதல்‌ 971, 1148, 1260. 

வா என்று சொல்லப்படுபவர்‌ உளராயினும்‌ 

2 


எனின்‌ - “என்றால்‌ (ஆனால்‌) 2, 19, 20, 82, 109, 
149, 178... 

எனை - எவ்வளவு 52; எவ்வளவு (பெருமை) 144, 
207 ; எல்லா 514, 750, 

எனைத்தானும்‌ - சிறிதாயினும்‌ 317. 

எனைத்து - எவ்வளவு (சிறியது) 209, 281, 500, 
817, 416, 820, 825, 1202 ; எவ்வளவு 1208 ; 
எவ்வளவு சிறியது 1241, 

எனைத்துஆனும்‌ - சிறிதளவாயினும்‌ 416, 


99 எனைத்து ஒன்றும்‌ 


எனைத்து ஒன்றும்‌ - யாதொரு பொருளையும்‌ 281 ; 
எப்படிப்பட்டதாயினும்‌ 1241, 

என்‌ - எவன்‌ என்னும்‌ வினா என்‌ என விகாரப்பட்டு 
இல்லை என்ற பொருளுணர்த்திற்று 2; யாது 
53; யாது (மேலானது) 70; யாது 211; 
என்ன 801; யாது கருதி 897 ; யாதுபயன்‌ 
490; எல்லாம்‌ 480; யாது 436; என்ன 
(இன்பு உண்டு) 426 ; (கேடு) யாது 812; எப்‌- 
படி 802; யாதாரும்‌ 928 ; (௮௮) சொப்கஹா, 
யாது 966 ; யாதன 1004: என்ன 1059, 
1081, 1088, 1136, 1139, 1165; என்றே 
1168 ; எனது 1170, 1175, 1181, 1182, 1185, 
1188; எதனால்‌ 1206 ; எனது 1209, 1218, 
1917: யாது 192............ 

என்‌ அல்லநு இல்லை - என்னையல்லாமல்‌ வேறுதுணே 
இல்லை 1168. 

எள்‌ எண்ணும்‌ கொல்‌ - எதை நினைப்பானே 1004. 

என்கண்‌ - என்னிடத்தில்‌ 1174. 

என்கொலோ - யாது காரணத்தால்‌ 318. 

என்ப - என்று கூறுவர்‌ 68, 66...; என்று சொல்‌- 
லப்படுவன 488. 

என்பதனை - சொல்வதை 1088. 

என்பது - என்று சொல்லப்படுவது 87, 114, 116, 
193; என்றல்‌ 467, 998.... 

என்பநுஅல்லால்‌ - என்று குறைகூறுவதல்லாமல்‌ 


என்பரிதல்‌ - பரிதல்‌ ஏன்‌ 1243. 
என்பர்யும்‌ - எப்படி நீக்கும்‌ 862. 
என்பயத்தநு - என்ன பயனையுடையது 987. 


என்று 


என்பர்‌ - என்து கூறுவர்‌ 246, 662, 19201, 

என்பவர்‌ என்று கூறப்‌படுபவர்‌ 398. 

என்பவன்‌ - செய்கின்றவன து; கருதுகன்றவனும்‌ 
856. 

என்பவன்‌ வாழ்க்கை - என்பவனும்‌ வாழ்ல்கையும்‌ 
(மண) 85. 

என்பார்‌ - என்று சொல்லுபவர்‌ 276; என்று 
சொல்லப்படுகன்‌ றவர்‌ 805; 710; 956, 
1188, 1209. 

என்பார்க்கு - என்து சொல்லப்படுவர்க்கு 1020. 

என்பான்‌ - என்று சொல்லப்படுவான்‌ 41, 42, 47, 
147; நன்கு மதிக்கப்படுவான்‌ ; சொல்லப்‌- 
படுவான்‌ 281 ; தெளிந்திருப்பான்‌ ; கொள்ளுூ- 
கின்றவன்‌ 628 ; சொல்லுபவன்‌ 650. 

என்பு - எலும்பு, உடல்‌ 72, 77, 80. 

எள்புஇல்‌அதனை - எலும்பில்லாத உயிரை 77. 

என்போர்‌ - என்று சொல்லப்படுபவர்‌ 80. 

என்ற - என்று சொல்லப்பட்ட 584. 

என்றது - என்று சொன்னது 5௦2. 

என்றல்‌ - (உலகத்தாரால்‌) சொல்லப்படுதல்‌ 181, 

என்றவர்‌ - என்று கூறியவர்‌ 1154. 

என்றவற்றுள்‌ - என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்பட்ட- 
வற்றுள்‌ 715, 

என்றூர்‌ - என்று சொன்னவர்‌ 1149, 

என்று - என்றவாறு, என்பதாக 11; சொல்லப்‌- 
பட்ட 87; என்று கருதி 174, 905, என்று 
சொல்லும்படி ; என்றுகொண்டு 807, 321, 
851; என்பதாக 885...... 


94 என்றுஅற்றுல்‌ 


என்றுஅற்றுல்‌ - என்பது போலாகும்‌ 1148. 

என்றும்‌ - எப்பொழுதும்‌ 188, 152; எக்காலத்தும்‌ 
588, 652, 958, 1150. 

ன்று - என்றேனாக 1814, 

என்ன - எத்தன்மைய 705, 987, 1100; எத்தன்‌- 
மையன 1199, 


என்னுது - எனக்‌ கருதாமல்‌ 80; என்று செய்யாது 


என்லம்‌ - என்ன பெருமையுடையது 144, 
எள்ளின்‌ - என்னைப்‌ பார்க்கிலும்‌ 1290. 
என்னுமவர்‌ - என்று சொல்லுகின்ற அவர்‌ 658. 
என்னும்‌ - என்று சொல்லும்‌ 14, 94... 


என்னை - யாது (செய்யமாட்டார்‌) 188; என்னை 
1296, 1816. 


ஏ 


ஏ - ஓர்‌ இடைச்சொல்‌ ; ஈற்றசையாகவும்‌, எதிர்‌- 
மறை, பிரிநிலை, தேற்றம்‌, வினா, விளி முதலிய 
பொருள்களிலும்‌ வருவது 9...... 

ஏஎர்‌ - அழகு 1058, 1805; ஈன்மைச்‌ குறிப்பு, 
அழகு 1098. 

ஏகிறள்‌ - சென்றவனது 8. 

சது - ஆசையால்‌ தாழ்ந்து, தாழ்ந்துகின்று 


ஏங்கி - வருந்தி 1948, 
ஏங்குபலர்க்கு - வருந்தும்‌ பெண்களுக்கு 1969. 
எதப்பாடு - குற்றமுண்டாதல்‌ 464. 


ஏமாப்பு 95 


ஏதம்‌ - குற்றம்‌ 186; துன்பம்‌; குற்றம்‌ (மண) 
164; கேடு 275; குற்றம்‌ 482; கேடு 881; 
குற்றம்‌ 884, 885; கோய்‌ 1006. 

ஏதில்‌ - பழுதாம்‌ ; பலிக்காது 440; வேறு, பிற 
1089 


ஏதிலர்‌ - அன்பிலர்‌ 1129, 1180; கொலைஞர்‌; 
அருள்‌ யாது மில்லாத பகைவர்‌ 1224. 

ஏதிலார்‌ - அயலார்‌ 188, 190; பகைவரது 440; 
இயைபில்லாதவர்‌ 887; முன்பழகரதவர்‌ 
1099 ; அயலார்‌ 1800. 

ஏதிலான்‌ - பகைவன்‌ 862. 

ஏதில்‌ - முன்னறியாத 918. 

ஏது இல்‌ பிணம்‌ - முன்‌ அறியப்படாத பிணத்தை 913. 

ஏதின்மை - பகை; பகையும்‌ நண்புமாகய ஏதும்‌ 
இன்மை 816. 

ஏத்தும்‌ - துதிக்கும்‌ 970. 

ஏந்தல்‌ - தாங்குதல்‌ 772. 

ஏந்திய - உயர்ந்த 899. 

ஏந்திய கொள்கையர்‌ - உயர்க்த தவமுடையவர்‌ 899. 

ஏம - பாதுகாப்பு; சேமமரகிய (காளி) 306 ; அர- 
னாகிய 1181, 1164. 

ஏமஞ்சாரா - பாதுகாவலில்லாத 815. 

ஏமப்புணை - அரணாயெ புணை (நுண்‌) 1164. 

, ஏமம்‌ - காவல்‌ 788; காப்பாகிய குணங்கள்‌ 766; 
அரண்‌ 815. 

ஏமரா - காவலாயில்லாத, காவலற்ற 448, 

ஏமாப்பு - வலிமை 112; (3மையினின்றும்‌, பாது 
காப்பு ; நன்மை 126; உதவுதல்‌ 398; வலி- 
யாதல்‌ 458, 459; அணையாதல்‌ 868. . 


96 ஏமார்த்தல்‌ 


ஏமார்ந்தல்‌ - ஏமம்‌ ஆர்த்தல்‌ ; பாதுகாப்புச்‌ செய்‌- 
கல்‌ 660. 

ரழுற்றினும்‌ - பித்துற்றவரினும்‌ ; எமுறல்‌-மயங்‌- 
கல்‌ 4 

ஏரினும்‌ - உழுதலினும்‌ 1028. 

ரர்‌ - கலப்பை 842, 1081 ; ஒத்த 1089; நன்மைக்‌ 
குறிப்பாய ஆகு பெயர்‌ 1098; அழகு 1805. 

ஏர்பின்னது - (முடிவில்‌ உணவு வேண்டி) ஏர்‌ 
உடையவர்‌ வழியதாயிற்று 1081. 


ஏல்‌ - ஆயின்‌ 18, 368, 986, 556, 573. 575, 996, 
1014, 1118, 1144. 

ஏவவும்‌ - (பிறர்‌) சொல்லவும்‌ 848, 

ஏவல்‌ - கட்டளையிடுதல்‌ 515 ; ஏவிய தொழில்‌ 907, 
909. 

ஏழை - அறிவிலான்‌ 873. 

ஏரு - ஊராத 1187. 

ஏறி - மேலே சென்று 768. 

ஏறிலர்‌ - ஏறிநின்‌ றவர்‌ 476. 

ஏறு - இடபம்‌; சிங்க ஏறு 59; ஏறுபோல்வான்‌ 
உயர்திணைப்பொருளில்‌ வந்த அ௮ஃறிணைச்‌ 
சொல்‌ 381. 

ஏறும்‌ ல்‌ 1132, 1264; ஊருகின்ற 


ஏற்றல்‌ - போர்‌ செய்தல்‌ 861, 

ஏற்று - கேட்டு 716. 

ஏனும்‌ - ஆயினும்‌ 977, 480, 997. 

ஏனை - மற்ற 505; எல்லா 514; மற்ற 704; 760. 
ஏனை இரண்டும்‌ - அறமும்‌ இன்பமும்‌ 760. 


ஐயுறவு . | 


ஏனைய - மற்ற 268. 
ஏனையவர்‌ - (மற்றவர்‌) கல்லாதவர்‌ 410. 


& 
ஐ - ஐம்து 354; சந்தேகம்‌ 510 ; தலைவன்‌ (அரசன்‌) 
771. 


ஐந்தன்‌ - ஐம்பொறிகட்குரியவாய 948. 
ஐந்தன்‌ புலத்தை - ஐம்பொறிகளுக்கு முரிய புலன்‌ 
களை 348. 


ஐந்திள்‌ - ஐக்தனது 27. 

ஐந்து - சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்‌- 
னும்‌ ஐக்து ஆசைகளையும்‌; (பொறிகளாகிய 
யானை) ஐந்து 24; புலன்களிற்‌ செல்கின்ற 
அவா ஐந்து 25; ஐம்பொறிகள்‌ 126; ஐந்து 
271, 675, 798, 939, 988. 

ஐந்துடன்‌ - ஐக்தோடு 682. 

ஐம்‌ - ஐர்தாயெ 43, 1101. 

ஐம்புலத்து ஆறு - ஐந்து இடத்து செய்யும்‌ அற 
நெறியை 438. 

ஐயத்தின்‌ - ஐயத்தினின் றும்‌ 358. 

ஐயப்படாஅது - சந்தேகப்படாமல்‌ 702. 

ஐயப்படும்‌ - (உலகம்‌) சந்தேகப்படும்‌ 958. 

ஐயப்பாடு - சந்தேகம்‌ 587, 

ஐயம்‌ - சந்தேகம்‌ ; மயக்கம்‌ 852, 845. 

ஐயுணர்வு எய்தியக்‌ கண்ணும்‌ - ஐம்புலனாலறியக்‌ கூடிய 
வற்றை அறிம்திருக்தாலும்‌; புலன்களைத்‌ 
தன்வயப்படுத்தி விட்டாலும்‌ 854. 

ஐயுறவு - சந்தேகம்‌ 510. 


98 ஓக்க 


ஓ 
ஓக்க - ஒத்திருப்பதாக 490. 
ஓக்கல்‌ - சுற்றம்‌, சுற்றத்தார்‌ 48. 
ஓக்கின்‌ - ஒத்திருக்தால்‌ 1100. 
ஓக்கும்‌ - போன்றிருக்கும்‌, நிகர்க்கும்‌ 972, 1112. 


ஒடுக்கம்‌ - (சமயம்‌ பார்த்து) ஓய்க்திருத்தல்‌ ; ஒடுங்கி 
்‌.... யிருத்தல்‌ 486. 
ஒடுங்கும்‌ - மறைந்திருக்கும்‌ 828. 
ஒட்ட - பொருந்த 140, 482. 
ஓட்டல்‌ - தாக்குதல்‌, கட்டுதல்‌ 499. 
ஓட்டாரை - பகைவரை 679. 
ஓட்டார்‌ - பகைவர்‌ 826; இணக்க மில்லாதவர்‌ 967. 
ஓட்டி - நட்பாகி 679. 
ஓட்டிக்கொளல்‌ - ஈட்பாக்கிக்‌ கொளல்‌ 679. 
ஓட்பம்‌ - அறிவு 404, 425, 
ண்‌ - முறையின்வரும்‌ 760; விளங்கும்‌ 1009, 
1088, 1101, 1240. 
எண்டொடி - விளங்கும்‌ வளையலணிற்தவள்‌ 1101, 
ஒண்ணுதல்‌ - ஒளிபொருந்திய நெற்றி 1240. 
பஸ்‌ அரி - நெறியான்‌ வரும்‌ பொருள்‌ 760, 


ஒண்மை - விளக்கமாகிய அறிவு 844, 

ஒத்தது - உலக நடை 214. 

ஓத்தல்‌ - நிகர்த்தல்‌ 998. 

ஒத்தாங்கு - ஒப்ப, பொருந்துமாறு, ஏற்றவாறு 561. 
ஒத்தி - ஒத்திருக்க விரும்பினாயானால்‌ 1119. 


ஒருதலையாள்‌ - 99 


ஒப்ப - போல 709. 

ஒப்பதாம்‌ - பொருறம்துவதாகிய 993. 

ஓப்பது - போல்வது 169, 808, 586, 621; பொரும்‌- 
துவது 993. 

ஒப்பர்‌ - சமமாவர்‌ 418, 780. 


ஓப்பன்று - ஒத்தவராகார்‌ 993. 
ஓப்பார்‌ - ஒப்பு 1071. 


ஓப்பிலார்‌ - ஒப்பில்லாதவர்‌ ; மாறானவர்‌ 800, 812. 

ஒப்பு - ஒத்திருத்தல்‌ 998. 

ஓப்புரவாண்மை - உபகாரம்‌ செய்தல்‌ 480. 

ஓப்புரவில்‌ - கொடுப்பதில்‌, உபகாரஞ்‌ செய்வதில்‌ 
218. 


ஒப்புரவின்‌ - ஒப்புரவு போன்ற 218. 

ஒப்புரவு - உலக டை, உபகாரஞ்‌ செய்தல்‌ 988. 

ஓரார்‌ - நீங்கார்‌ 658. 

ஓரால்‌ - நீங்குதல்‌ 153; செய்யாமை 662. 

ஓரீஇ - நீங்கி; ஒருவி, ஒரிஇ என விகாரப்பட்டு 
, கின்றது 116 ; நீங்க; நீங்கி 422, 797, 880; 
ஒழித்து 1009. 

ஒரு - ஒப்பிலாத?168 ; ௪387 ; தெளிய 857. 

ஒருகால்‌ - ஒரு காலத்தில்‌ 248. 

ஒருங்கு - ஒருசேர 343, 554, 610; முழுவதும்‌ 738 ; 
ஒருசேர 760, 951, 1056. 

ஒருங்கே - ஒருகாலத்தில்‌ ; ஒரு சேர 848. 

ஒருதலையா - உறுதியாக 119, 

ஒ௫ தலையாக - துணிபாக 857. 

ரட்‌ - ஒருவரிடத்து மாத்திர முண்டானால்‌ 


100 ஒருத்தியை 


ஒருத்தியை - ஒரு பெண்ணுக்கு 1318. 
ஒருநாளை - ஒரு நானைக்குள்ள ; அப்பொழுதுள்ள 
156. 


ஒருபால்‌ - ஒருபக்கம்‌ 118. 

ஒருபொழுதும்‌ - ஒரு கொடிப்‌ பொழுதும்‌ 3387. 

ஒருமை - ஒரு பிறப்பு 898, 885; கற்பு 974. 

ஓருமைக்கண்‌ - ஒரு பிறப்பில்‌ 398. 

ஒருமைமகளிர்‌ - ஒரு நிலையில்‌ மனமுடைய (கற்பு- 
டைய) பெண்களைப்போல 974. 

ஒருமையுள்‌ - ஒரு பிறப்பில்‌ ; ஒரு வழிப்பட்ட உள்‌- 
ளத்தினாலே 126. 

ஒருவந்தம்‌ - உறுதியாக, திண்ணமாக 568 ; உறுதி- 
யாக 598. 

- ஒருவரால்‌ - ஒருவராலும்‌ 1004, 

ஒருவற்கு - ஒருவனுக்கு 40, 95, 898, 400; 414, 
454, 600; 797, 971, 988, 1028, 1026, 
1052. 

ஒருவனை - ஒருத்தனை 866. 

ஓருவன்‌ - ஒருத்தன்‌ 85, 161, 181...... 

இரவுக - விடுக 800. 

ஒருவுதல்‌ - விடுதல்‌ 652. 

ஒருஉம்‌ - நீங்கும்‌ 812. 

ஓலித்தக்கால்‌ - இரைக்தால்‌ 768. 

ஓல்காமை - களராமை 662. 

ஒல்கார்‌ - நீங்கார்‌ 18,5; களரார்‌ 218, 597. 


ஒல்லா - உடன்படாத, இசையாத 1064; பொரும்‌- 
தாத 1186 ; உடன்படாமல்‌ 1271, 


ஒழுக்க 101 


ஓல்லாக்கால்‌ - இயலாகவிடத்து 678. 
ஒல்லாது - செய்யாது 559 ; மேவாது, பொரும்தாது 
870. 


ஓல்லானை - அடையாதவனை 870. 

ஒல்லும்‌ - இயன்ற, இயலும்‌ 38 ; 678, 818. 

ஒல்லை - விரைவில்‌ 568, 564, 826, 1096. 

இல்லது - இயல்வது 472 ; கூடுமோ 1149, 

ஒவ்வா - ஒப்பாகமாட்டா 972. 

ஒவ்வேம்‌ - ஒப்பாகமாட்டோம்‌ 1114. 

ஒழித்து - நீக்கி 280. 

ஒழிய - நீங்க 240 ; நிற்க 1281. 

ஓழியவிடல்‌ - கைவிடல்‌ 118. 

ஒழுக - நடக்க 111, 446, 855. 

ஒழுகப்படும்‌ - ஈடக்கவேண்டும்‌ 154, 698. 

ஒழுகலான்‌ - ஈடத்தலான்‌ 80, 445, 1078. 

ஒழுகல்‌ - நடத்தல்‌ 140, 280, 482, 524; நடந்து 
கொள்க 602, 094 ; ஈடத்தல்‌ 645. 

ஓழுகான்‌ - ஈடக்கரதவனாய்‌ 474, 

ஒழுகின்‌ - ஈடம்தால்‌ 294, 359, 892, 974. 

ஒழுகுதல்‌ - கடத்தல்‌ 444. 

ஓழுகுபவர்‌ - நடப்பவர்‌ 903. 

ஒழுகும்‌ - நடக்கும்‌ 141, 278, 551, 568, 608, 874 ; 
செய்துதிரியும்‌ 907. 

ஓழுகுவார்‌ - நடப்பவர்‌ 143, 246, 691, 876, 921. 

ஒழுகுவாள்‌ - ஈடப்பான்‌ 826, 727; இயங்குவான்‌ ; 
நடம்துகொள்வான்‌ 1197. 


ஒழுக்க - ஒழுக்கமாகிய 6. 


102 ஒழுக்கஆறு 


ஒழுக்கஆறு - ஒழுக்கத்தின்‌ வழி 161. 

ஒழுக்கத்தின்‌ - ஒழுக்கத்தினின்றும்‌ 186 ; ஒழுக்கத்‌- 
தினால்‌ 187. 

ஒழுக்கத்து - ஈல்லொழுக்கத்தில்‌ நின்று 81. 

ஒழுக்கம்‌ - (நல்‌) ஒழுக்கம்‌ 131, 192, 189, 184, 
195, 188, 199, 271, 275, 415, 958. 

ஒழுக்கி - நடத்தி 48. 

ஒழுக்கு - (கீரின்‌) ஓட்டம்‌ 80; ஒழுக்கம்‌ 148, 161. 

ஓளி - விளக்கம்‌. கண்ணால்‌ அறியப்படுவது 27; 
ஞானம்‌ 267; விளக்கு, ஒளி 390; புகழ்‌ 
950 ; ஈன்கு மதிக்கப்படுதல்‌ 556 ; புகழ்‌ 870, 
921, 939, 970; நன்கு மதிக்கப்படுதல்‌ 971, 
புகழ்‌ 1118 ; விளக்கம்‌ 1329. 

ஒளிக்கும்‌ - மறைக்கும்‌ 1070. 

ஒளித்ததூஉம்‌ - மனதில்‌ ஒளித்திருந்த இரகசியத்‌- 
தையும்‌ 928. 

ஒளியார்‌ - அறிஞர்‌ 714, 

ஒளியொடு.- அதிகாரத்துக்கேற்ப 698. 

ஒளிவிடும்‌ - ஞானம்‌ மிகும்‌ 267. 

ஒள்‌ - விளங்குகனெற 1088, 1125. 

ஒள்பொருள்‌ - ஈல்லவழியில்‌ வந்தபொருள்‌ 760. 

ஒள்வாள்‌ - கூரியவாள்‌ 727. 

ஒள்ளியர்‌ - விளங்கும்‌ அறிவுடையவர்‌ 1714, 

ஒள்ளியவர்‌ - அறிவுடைய அரசர்‌ 487. 

ஓறுக்கிற்பவர்‌ - பழிக்க வல்லவர்‌ 779. 

ஒறுத்தல்‌ - தண்டித்தல்‌ 814, 550. 

கர்கள்‌ - (தீமை செய்தவரைத்‌) தண்டித்தவரை 

55, 


ஒன்று - 103 


ஓறுத்தார்க்கு - தண்டித்தவருக்கு 156. 

ஒறுத்து - தண்டித்து 579. 

றுப்பது - தண்டிப்பது 561. 

ஓற்கத்தின்‌ - தளர்ச்சியில்‌ 414. 

ஒற்றாடல்‌ - பிறரிடம்‌ நிகழ்பவைகளை மறைவாக 
அறிந்து வந்து அரசனிடம்‌ கூறுதல்‌ [௮தி.59]. 

ஒற்றி - ஒற்றினாலறிந்து 588, 588; மறைத்து 
(உண்டு) 927, தொட்டு 1201, 

ஓற்றிறல்‌ - ஒற்றனால்‌ 588. 

ஒற்றிறன்‌ - ஒற்றனால்‌ 588. 

ஓற்றிள்கண்‌ - ஒற்றனிடத்து 590. 

ஒற்று - ஒற்றன்‌ 581, 584-589. 

ஒன்றல்‌ - கூடுதல்‌, பொருந்துதல்‌ 886. 

ஒன்றன்‌ - ஒரு உயிரின்‌ 958, 257, 259. 

ஒன்றுக - ஒரு பொருளாக 155 ; சிறப்பாக 828. 

ஒன்றாமை - பகைமை 886. 

ஒன்றானும்‌ - ஒன்றாவது 128. 

ஒன்றியார்‌ - உள்ளாயினார்‌ ; தன்னுடையவர்‌ 886. 

ஒன்று - ஒரு அளவு 87; ஒரு 109; ஒரதம்‌ 111; 
யாதானுமொன்றை 221 ஒருபொருள்‌ 282; 
பிறிதொன்று 288; ஒரு காலவரையறை, 
கால அளவு 884; உபாயத்தை 380; ஒரு 
பொருள்‌ 488; ஒரு வினையை 758; ஒரு 
தாழ்வு 778; ஒருகுற்றம்‌ 881; ஒரு துன்பம்‌ 
839; பகை .ஒன்றை 875; ஒன்றனை 932; 
பிறிதொன்று 984; ஒருபொருள்‌ 1006 ; ஒரு 
பொருள்‌ 1007, 1035 ; ஒரு துன்பம்‌, 1080, 
1202; ஒரு பாவி 1216 ; ஒரு காரியம்‌ 1271 ; 


104 ஒன்று ஆ 


ஒரு குறிப்பு 1978; ஒரு குறிப்பு 1974 
இன்பம்‌ 1325. 

ஒன்று ஆ - ஒப்பில்லாமல்‌ 888. 

ஒன்று இன்மை - பற்றப்படுவது ஒரு பொருளு- 
மின்மை 344, 

ஒன்றும்‌ - ஒன்றாயினும்‌ 209; ஒரு பொருளையும்‌ 
981 சிறிதும்‌ 291 ஈல்ல ஒன்றும்‌ 300. 

ஒன்றே - எண்‌ இடைச்சொல்‌; ஒன்நுமேயன்றி 
148, 805 ; ஒன்று மாத்திரமே 886. 


ஒன்ஓர்‌ - பகைவர்‌ 165, 264, 608, 680, 756, 827, 
828. 


ஓ 


ஓ - அசைநிலை 31 ; வேண்டா 85; அசைநிலை 99 ; 
இல்லை 190; 211 அசை ; இல்லை 804, 315; 
அசை 318, 819; இல்லை 488; அசை 819, 
987, 990, 1004, 1016, 1029, 1048, 1070, 
1081, 1089, 1170, 1171, 1178, 1184, 1195, 
இடைவிடாமை 1204; அசை 1206, 1240, 
1241, இரக்கக்‌ குறிப்பு, ஐயோ 1252 ; அசை 

1967, 1829; இரங்கக்‌ கண்வந்தது 1258, 
1954. 

ஓ - ஓ என்னும்‌ வியப்பின்‌ குறிப்பு; அவ்வலி- 
களது பெருமையும்‌ நுதலது சிறுமையும்‌ 
தோன்றி நின்றது 1088; ஓ மிகுதிப்‌ பொருட்‌- 
கண்‌ வந்த குறிப்புச்‌ சொல்‌ ; 1176. 

ஓ இளிதே - இது மிக இனிதாயிருந்தது 1176. 

ஓஓஉளரோ - இடைவிடாமல்‌ உளர்‌ 1204 


ஓம்புக 105 


ஓதல்‌ - தவிர்தல்‌; ஓதல்‌ என்பது ஒரு சொல்‌ நீர்‌ 
மைத்து, ஒவுதல்‌ என்பது குறைந்து நின்றது 
653. 


ஓரை - ஒலி 27. 

ச்சி - தொடங்கி 502. 

ஓச்சும்‌ - செலுத்தும்‌ 544, 545. 

ஓடா - ஓடமாட்டா 496. 

ஓடி - சென்று 210. 

ஓடு - உடன்‌ (8-ஆம்‌ வேற்றுமை உருபு) 87, 410, 
413, 426, 632, 686, 730, 962, 983, 310. 

ஓடும்‌ - செல்லும்‌ 496. 

ஓட்டு - தோல்வி 775. 

ஓநி - கற்று 884. 

ஓத்து - வேதம்‌ ; ஓதப்படுவது 134. 

ஓம்பப்படும்‌ - காப்பாற்றப்படும்‌ 181. 

ஓம்பல்‌ - வழுவாமல்‌ செய்தல்‌ ; வழுவாமல்‌ பாது- 
காத்தல்‌ 48; பாதுகாத்தல்‌ 290 ; ஒழிக 612: 
காத்தல்‌ (சோர்வுபடாமல்‌ சொல்லல்‌) 642 ; 
தவிர்க்க 820; செலவினைத்‌ தடைப்படுத்து 
வித்தல்‌ 1155. 

. ஓம்பா - இகழும்‌; செய்யாத, போற்றாத 89; ஒழிக 

861. 


ம்பி - போற்றி, பேணி 81; உபசரித்து 86; 
காத்து 88; போற்றி 132 ; பாதுகாத்து 244, 
549. 

ஓம்பின்‌ - பாதுகாப்பின்‌ 1155. 

ஓம்பு - தவிர்‌ 1149 

ஓம்புக - ஒழிக 506, 861. 


106 ஓம்புதல்‌ 


ஓம்புதல்‌ - பாதுகாத்தல்‌ 822; போற்தி வைத்தல்‌ 
626. 


ஓம்பும்‌ - கரக்கும்‌ 968. 

ஓம்புவான்‌ - காப்பவன்‌ 83, 84. 

ஓரனையர்‌ - ஒரு தன்மையர்‌ 704. 

ஓரா - ஆராய்ந்து 548. 

ஓரார்‌ - (எக்காரியத்தையும்‌ செவிகொடுத்துக்‌) 
கேளாமலும்‌ 095. 

ஓரால்‌ - நிக்முதலும்‌ ; செய்யரமையும்‌ 662. 

ஒடும்‌ - அசை நிலை 40, 366. 

ஓர்‌ - ஒரு 94, 429, 465, 689, 645, 848, 932, 
1058. 


ஓர்‌ ஏர்‌ - ஒரு ஈன்மைக்‌ குறிப்பு உண்டு 1098. 

ஓர்‌ ஐந்தும்‌ - ஐம்புலன்களையும்‌ 94, 

ஒர்த்து - ஆராய்ந்து 857. 

ஓர்ந்து - ஆராய்ந்து 541, 

ஓவா - படத்து 784; ஒழியாது, எப்பொழுதும்‌ 


ஓவாது - இடைவிடாமல்‌ 988. - 
ஓவாதே - ஒழியாமல்‌ 88, 
ஓவாப்பிணி - நீங்காத நோய்‌ 784. 


க 


கஃசு - காற்பலம்‌ 1087. 

சசடறவல்தூஉம்‌ - ஞூற்நந்தீரக்‌ கற்றறிந்ததனையும்‌ ; 
குற்றந்தீரக்‌ கற்றநால்‌ உண்டாயின்‌ அதன்‌ 
கண்ணும்‌ 845, 


கடிந்த 107 


கசடு - குற்றம்‌, வழு 891, 717, 845. 

கடப்பாடு - உபகாரங்கள்‌ ; ஒப்புரவு; கைம்மாறு 
வேண்டாத கொடை ; முறையறிந்து செய்யும்‌ 
உபகாரம்‌; கடன்‌ என்பதும்‌ கடமை என்‌ 
பதும்‌ முறைமை ; அது தொழிற்‌ பெயராய்‌ 

கால்‌ கடம்படல்‌, கடப்பாடு என நிற்கும்‌ 211. 

கடலில்‌ - கடலினும்‌ பார்க்க 103. 

கடலும்‌ ஆற்று - கடல்‌ சிறிதாம்‌ வண்ணம்‌; கடலி- 

்‌ னும்‌ மிக்க 1175. ்‌ 

கடலை - கடலினை 1200. 

கடலை செரறுய்‌ - கடலைத்‌ தூர்க்க முயல்‌ 1200. 

கடல்‌ - கடத்தற்கரியது கடல்‌ 10, 17, 496, 1187, 

1164, 1166, 1175. 

கடவுள்‌ - கடவுள்‌ இறைவன்‌ ; உள்ளத்தைக்‌ கடந்த 
பொருள்‌ [ஆதி-1] 

கடன்‌ - கடமை 218, 688; வேற்றரசரிடத்துத்‌ தான்‌ 

்‌ செய்யும்‌ முறைமைகள்‌ 687 ; கடமை 802; 
(தமக்காற்றத்தகுந்த) கடமை 981 ; முறைமை 
1058. 


கடாஅ - ஐயுற; கடா என்பது கடுக்கு என்னும்‌ 
பெயரெச்சத்து எதிர்மறை; வினாவி அறியப்‌- 
படுதல்‌ 585 ; மதநீர்‌ 1087. 

கடி - காவல்‌ 1205, 

கடி கொண்டார்‌ - தனது நெஞ்சத்தில்‌ நான்புகாமல்‌ 
காவல்‌ கொண்டார்‌ 1205. 

கடிதல்‌ - தண்டித்தல்‌. 549. 

கடி நு- கடுமையாக; அளவிறந்து (செய்வார்போல) 
502 


கடிந்த - நீக்கிய ; தள்ளிய 658. 


108 க்டிந்து 

கடிந்து - நீக்கி 658; ஒழிந்து 668. 

கடியன்‌ - கொடியன்‌ 564. 

கடுகி - கட்டி 564. 

கடுங்கோல்‌ - கொடுங்கோலரசன்‌ 570, 

கடுத்தது - மிகுந்த (குணத்தை) 706. 

கடுத்தபிள்‌ - (பிழை நிகழ்ந்ததாகக்‌ கேட்டு அரசன்‌) 
ஐயப்பட்டபின்‌ 698; 

கடும்‌ - கடுமையான 386, 566; கொடிய 570; 
வலிய 1184 ; பெரிய 1167. 

கடும்சொல்‌ - இனிமையல்லாத சொல்‌; இனிமைக்கு 
எதிர்ச்சொல்‌ கடுமை 886. 

கடை - ஆயின்‌, இடத்து 58, 230, 815; கீழானது 

28; இடத்து 372, 478; முடிவில்‌ 068; 

இழிந்தவர்‌ 729; பின்‌ 792; இடத்து 808, 
887 ; குறிக்கொண்டு 944; இடத்து 964; 
இழிபு 998; இடத்து 1019, 1059, 1149, 
1195. 


கடைத்தும்‌ - இடத்தும்‌ 637, 823. 
கடைப்பிடித்து - குறிக்கொண்டு; கவனித்து; மறவாது 
944, 


கடைமுறை - முடிவில்‌ 798. 

கடையர்‌ - தாழ்ம்தவர்‌ 3895. 

- கட்டதஜேடு - களையைல்‌ களைந்து வனைந்து 
லோடு 550. 

கட்டபின்‌ - களை மிடுங்கியபின்‌ 1038. 

கட்டளை - உரைகல்‌ 505. 

கட்டளைக்கல்‌ - உரைகல்‌ 986. 

கட்டு ர தல்‌ 27,502, 518; கண்களையுடையது 


கண்டவற்றுள்‌ 109 


கட்படாம்‌ - முகபடாம்‌; முகத்திலிடும்‌ சீலை; கண்ணோ 
மறைத்தலின்‌ கட்படாம்‌ எனப்பட்டது 1087. 

கணத்தர்‌ - இனத்தார்‌ 720. 

கணம்‌ - சிறுபொழுது; கண்ணிமைப்‌ பொழுது- 
இது கணம்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ வேறு- 
பாடு எனக்‌ கொள்வாருமுளர்‌. அவ்வாறு 
கொள்ளுதல்‌ தவறுடைழ்து. கண்‌ அம்‌ என்‌- 
பது கண்‌ இமைத்தலாகிய நேரத்தைக்‌ குறிக்‌- 
மும்‌ தமிழ்ச்சொல்‌ 29. 

கணிச்சி - குக்தாலி 1251. 

கணை - அம்பு 279. . a 

கண்‌ - இடத்து 528, ...... 3 கண்ணோட்டம்‌ 184; 
அப்பொழுதே 349; கண்‌ 3898; கண்‌ 445; 
தறுகண்‌ 500; கண்ணேட்டம்‌ 566;கண்‌ 573 ; 
கண்ணிற்கு 585; (கோபித்துப்பார்த்துபின்‌) 
அப்பார்வைக்கு 686 ; கண்‌, 705, 709, 780 ; 
முன்‌ 1055; கண்‌ 1041, 

கண்‌ அஞ்சா - பார்வைக்கு அடங்காது 500. 

கண்அஞ்சாது - அறிந்து கோபித்துப்‌ பரர்த்தவரின்‌ 
பார்வைக்கு அஞ்சாது 585. 

கண்அற - முகத்தில்‌ விழிக்க முடியாதபடி 184, 

கண்அள்லர்‌ - கண்போன்ற சிறந்தவர்‌ 1001, 

கண்‌இன்று - இரக்கமில்லாமல்‌ 1252, 

உ கண்சாய்பவர்‌ - அறிவு தளர்ற்தார்‌ 927. 

கண்டது - பார்த்தது 1071, அறிந்து 1171; பார்த்து 

கண்டதூஉம்‌ - கண்டனுபவித்த இன்பமும்‌ 1215. 

கண்டவற்றுள்‌ - கண்ட நூல்களுள்‌ 300 

10 


110 கண்டனைத்து 


கண்டனைத்து - கண்டாற்போலும்‌ தன்‌ வசத்ததாகும்‌ 
(அவனுக்கு அடங்கி நடக்கும்‌) 387. 

கண்டார்‌ - அறிந்தவர்‌ 91, 141, 356: பார்த்தவர்‌ 
1084, 1090. 

கண்டால்‌ - பார்த்தால்‌ 1246, 

கண்டான்‌ - கண்டு அறிற்தவன்‌ 849, 

கண்டு - பரர்த்து 269; கருதிய 887; பார்த்து 399, 
667 ; பார்த்து 758, 1101, 1259. 

கண்டுஅனைய0ரனும்‌ - கண்டாற்‌ போன்று வேட- 
முடையராயினும்‌ 277, 

கண்ணஞ்சான்‌ - (அவர்‌ கோபித்துப்‌ பார்க்கின்‌) அப்‌ 
பார்வைக்கு அஞ்சாது. 086. . 

கண்ணர்‌ - கண்ணுடையவர்‌ 1180, 1305, 

கண்ணுள்‌ - கண்களையுடையவள்‌ 1119, 1125, 1142. 

கண்ணை - கண்ணையுடையவன்‌ 1108. 

கண்ணில்‌ - கண்களால்‌ 181], 

கண்ணிற்காண - கண்ணாற்‌ பார்க்கும்படி 1140. 

கண்ணிற்கு - கண்ணுக்கு 575. 

கண்ணில்‌ - கண்ணால்‌ 1210, 1280. 

கண்ணின்‌ - பரர்வையின து 709 ; கண்ணினால்‌ 1140; 
கண்ணின து 1240 ; கண்ணினால்‌ 1290, 1311, 

கண்ணும்‌ - இடத்தும்‌ 241; கண்ணும்‌ . என்பதில்‌ 
சிறப்பும்மை எய்துதற்‌ கருமை விளக்கிநிற்‌- 
கின்றது 854 ; கண்களையும்‌ 1244 ; இடத்தும்‌ 
1292, ப்‌ 

ச ராகம்‌ - கண்ணைமையினால்‌ எழுதோம்‌ 


கண்ணுள்ளில்‌ - கண்‌ உள்ளில்‌ நின்றும்‌ 1196. 
கண்ணே - அப்பொழுதே 849. 


கரப்பாக்கு 111 


கண்ணை - கண்ணினையுடையாய்‌ 1222. 

கண்றெடு - கண்ணேடு 1100. 

கண்ணோடாது - நட்புப்பற்றிச்‌ சாயாது ; தாட்சணி- 
யம்‌ காட்டாது 541, 

கண்ணோடு - கண்ணுடன்‌ 576. 

கண்றேட்டம்‌ - தன்னேடு பழகினவரைக்‌ கண்டால்‌ 
அவர்சொல்‌ மறுக்கமாட்டாமை [அதி. 58.] 

கண்நின்று - கண்முன்னே நின்று 184; முன்மின்ற 

- அளவில்‌ 1055. 

கண்பாடு - உறக்கம்‌ 1049. 

கதம்‌ - கோபம்‌ 180. 

கதவு - கதவினை 1251. 

கதுப்பு - கூற்தல்‌ 1105. 

கநுமென - விரைந்து 1178. 

கந்து - பற்றுக்கோடு ; பற்று 507. 

கயமை - நற்குணங்கள்‌ எவையும்‌ இலராய கீழா- 
ரது தன்மை [அதி. 108]. 

கயலுண்கண்‌ - பிறழ்ச்சியுடையகண்‌ 1212, 

கயல்‌ - கெண்டைமீன்‌ 1212, 

கயிறு - வடம்‌ 482, 

கரத்தல்‌ - மறைத்தல்‌ 1054, நாணாலடக்காதல்‌ 1162; 

கரப்பவர்க்கு - மறைப்பவர்க்கு 1070. 

- கரப்பவர்க்குயாங்கொளிக்கும்‌ - (கரப்பவனுடைய உமி- 
ரும்‌ பிச்சை கேட்பவன்‌ சொல்லைக்‌ கேட்டுப்‌ 
போகும்‌) பிச்சை கேட்பவனுடைய உயிர்‌ 
மேலும்‌ நிற்றலால்‌ கரந்தவன்‌ உயிர்‌ எங்கு 
போய்‌ ஒளித்துநிற்கும்‌ 1070. 

கரப்பாக்கு - மறைத்தல்‌ 1127, 1199, 


119 கரப்பார்‌ 


ரப்பார்‌ - கரப்பவரிடத்து 1007. 

ரப்பிலார்‌ - ஒளியாது கொடுப்பவர்‌ 1055. 

ரப்பினும்‌ - (செரல்லாது) மறைத்தாலும்‌ 1271. 

ரப்பின்‌ - மறுத்தால்‌ 1051 ; மறைத்தால்‌ 1971. 

ரப்பு - மறைத்தல்‌ 1058, 1055, 1056. 

ரவா - மறையாது 527. 

ரவாது - ஒளிக்காமல்‌ 1035, 1051. 

ரவு - வஞ்சனை 288 ; மறைத்தல்‌ 1068, 1009.. 

கரி - சான்று 25, 245, 1060. 

கரியார்‌ - (மனம்‌) இருண்டிருப்பார்‌ 977. 

கரு - கரிய 1128; பசுமை 1806. 

கருக்காய்‌ - இளங்காய்‌ 1806. 

கருத - நினைக்க 1028, 

கருதி - நேரக்கி 463; அறிந்து 484; நினைந்து 485; 
பார்த்து 087, 096; எண்ணி 700, 859; 
ஆராய்ந்து அறிந்து 949, 

கருநினும்‌ - கொள்ள விரும்பினாலும்‌ 484, 

கருதுப - நினைப்பர்‌ 887. 

கருதுபவர்‌ - நினைப்பவர்‌ 485. 

கருமஞ்செய - (குடியை உயரச்‌ செய்யும்‌) கருமத்‌- 
தைச்‌ செய்ய 1021, 

க௫மணியின்‌ - கண்ணின்‌ கருமணியின்‌ 1128. 

க௫மத்தால்‌ - (இழிந்த) செயல்‌ காரணமாக 1011. 

கருமம்‌ - தொழில்‌, செயல்‌ 266, 467, 505, 578, ' 
818, 1021. 

கரும்பு - கரும்புப்புல்‌ 1078. 

கருவி - ஆயுதம்‌ 421 ; மூவகை ஆற்றலும்‌ நால்‌- 

வகை உபாயங்களும்‌ 488; மனம்‌ 587; 

சாதனம்‌ 681, 675, 


க்கட! 


எ 8 88 ௭ 


கல்லாதவர்‌ 118 


்‌' கருவியாள்‌ - சாதனத்தால்‌ 489; மனத்தால்‌ 587. 
கரை - நீர்‌ நிலையை அடுத்துள்ள தரை 1167. 
கரைந்து - அழைத்து, கத்தி அழைத்து 527. 
கலக்கத்தை - துயரத்தை 027. 
கலங்காது - (மனம்‌) கலங்காது 668. 
கலங்கிய - தடுமாறித்‌ திரியலாயின 1116. 
கலங்கினள்‌ - மறந்து கூடிவிட்டாள்‌ 1290. 
கலத்தல்‌ - கூடுல்‌ 1259 ; கலக்கும்‌ கலவி 1276. 
கலத்தல்‌ உறுவது - கலங்கத்‌ தொடங்குவது 1259. 
கலத்துள்‌ - ஏனத்துள்‌ 660. 
கலந்தார்க்கு - (கனவில்‌ வரும்‌) காதலருக்கு 1212. 
கலந்து - சேர்ந்து 1246, 1208. 
கலழப்பேன்கொல்‌ - கலத்தல்‌ கூடுதலென்னும்‌ இரண்‌- 
டையும்‌ கலந்து செய்வேனே 1267. 

கலம்‌ - அணிகலம்‌ 60, 575; ஏனம்‌ 660, 1000, 
1029 ; வளையல்கள்‌ 1262. 

கலம்‌ கழியும்‌ - வளைகள்‌ கழலும்‌ 1262. 

கலன்‌ - மரக்கலம்‌ - 605. 

கலுழும்‌ - அழும்‌ 1178. 

கலுற்வது - அழிவது 1171. 

கல்‌ - கல்லு, 505 ; ஈடுகல்‌ 771. 

கல்நின்றவர்‌ - கல்றடப்பட்டு நின்றவர்‌ ; தமக்குக்‌ கல்‌ 
நடப்பட்டவர்‌ 771. 

கல்லா - பழக்கமில்லாத 814. 

கல்லாத - கல்லாத நூல்களை 845. 

கல்லாத ஆறு - கல்லாது கழிகின்றது 897. 

கல்லாதவர்‌ - படியாதவர்‌ 393, 395, 408, 406. 


114 கல்லாதார்‌ 


கல்லாதார்‌ - படியாதவர்‌ 409, 
கல்லாதான்‌ - படியாதவன்‌ 402, 404, 
கல்லாமை - கல்வியின்மையால்‌ உண்டாகும்‌ குற்றம்‌ 


[அதி. 41] 
கல்லார்‌ - கல்வியறிவில்லாதவர்‌ 408, 570. 


கல்லாள்‌ - (அரசியலை) அறியா தவனோடு 870. 

கல்லி - (வேண்டிய) கல்வி 383; கற்றல்‌ 898, 400, 
684, 717, 939; கற்றற்குரிய நூல்களைக்‌ 
கற்றல்‌ [அதி. 40.] 

கவரிமா - கவரிமா என்னும்‌ விலங்கு 969. 

கவர்ந்து - கொண்டு, உண்டு 100, 

கவலை - துயர்‌, துன்பம்‌ 7. 

கவறு - சூது 920 ; சூதாடுகாய்‌ 985. 

கவிகை - குடை 889. 

கவிழ்ந்து - குனிந்து 1114, 

கவின்‌ - இயற்கை அழகு 1284, 1235, 1250, 

கவுள்‌ - கன்னமுடைய 678. 

வ்‌ தர ததுப்ு் ; அலர்‌ தலையுடையது 


கவ்வை - பழி தூற்றுதல்‌ 1144. 

கழகத்து - சூதாடு கள த்தின்கண்‌ 987. 

கழகம்‌ - சூதாடுகளம்‌ 985. 

கழல்‌ - வீரதண்டை 777. 

கழல்யாப்பு - வீரக்கழலை அணிதல்‌ 777. 

கழா௮ - கழுவாத 840. 

டல்‌ எக - (அழுக்கை மிதித்துக்‌) கழுவாதகால்‌ 


களைகட்டு 115 


கழி - மிக 57; மிகுதியான 657, 860, 940. 

கழீபெரும்‌ - மிகப்‌ பெரிய 571, 866. 

கழிபேர்‌ - மிக அதிக ; கழிபெரு என்னும்‌ இரண்டும்‌ 
ஒரு பொருள்‌ தரும்‌ சொற்கள்‌ 946." 

கழிய - மிக 404. 

தத்‌ “ஆணி 978;. செல்கின்ற 1169; கழலும்‌ 


களத்து - களரியில்‌ 1294, 

களரின்‌ - சேற்று நிலத்தில்‌ 500. 

களர்‌ - உவர்நிலம்‌ ; சவர்கிலம்‌ 406. 

களளிலல்‌ - திருட்டினால்‌ 283. 

களவு - திருட்டு 284, 256-289. 

களவு கொள்ளும்‌ - களவாகப்‌ பார்க்மும்‌; யான்‌ 
அறியாமல்‌ பார்க்கும்‌ 1092. a 

களன்‌ - சபை; சபையோர்‌ 780. 

களி - கள்ளுண்டு மகிழ்தல்‌ 922 ; மயக்கம்‌ 1145, 

கவித்தல்‌ - மகிழ்ச்சி மிகுதல்‌ 1281. 

களித்தறியேன்‌ - (கள்ளைப்‌ பிறரறிடாமல்‌ உண்டு 
பின்பு) நான்‌ கள்‌உண்ண வில்லை எனக்‌ கனு 
தல்‌ 928. 

களித்தற்றுல்‌ - (கள்ளுண்டு) களித்தது போலும்‌ 888. 

களித்தார்க்கு - கள்ளூண்டு மகிழ்ம்தவரறாக்கு 1288, 

௨ களித்தானை - கள்ளுண்டு மகிழ்ம்தவனை 920, 980. 

களித்து - மயங்கினாற்‌ (போலும்‌) 888 ; மயங்கி 928. 

களித்தொறும்‌ - மயங்குந்தோறும்‌ 1145, 

களிறு - ஆண்யானை 500 ; 597, 774, 1087. 

களைகட்டு - களைகளைப்‌ பிடுங்குதல்‌ 550. 


116 களையாள்‌ 

களையாள்‌ - கள்ளாள்‌ ; நீக்காள்‌ 1115. 

களையுநர்‌ - தறிக்கின்றவர்‌ ; கெடுக்கன்‌ றவர்‌ 879. 

களைவது - நீக்குவது 788. 

கள்‌ - மயக்கம்‌ தரும்‌ பொருள்கள்‌ 920, 921, 924, 
926, 927, 930, 1145, 1201, 1288. 

கள்வ - வஞ்சகா ; கள்ளா 1288; 

கள்வர்‌ - திருடர்‌ 818. 

கள்வன்‌ - திருடன்‌ 1258. 

கள்வார்‌ - களவிளைப்‌ பயில்வார்‌ 290. 

கள்வேம்‌ - வஞ்சித்துக்‌ கொள்வோம்‌ 282. : 

கள்ளத்தால்‌ - களவினால்‌ 989. 

கள்ளம்‌ - வஞ்சனை 1184; மறைத்தற்‌ குறிப்பு 1975, 

கள்ளாமை - வஞ்சித்துக்‌ கொள்ளாமை 281. 

கள்ளார்க்கு - திருடக்‌ கருதாருக்கு 290, 

கள்ளுண்னுமை - ஒழுக்கமும்‌ உயர்வும்‌ அழிக்கும்‌ 
கள்ளை உண்ணாமை [அதி. 98] 

கள்ளுக்கு - கள்ளிற்கு 1281. 

கள்ளை - கள்ளினை 922. 

கறுத்து - பகைத்து, சினந்து 819, 

கற்க - (வியங்கோள்‌) படிக்க 891, 795. 

கற்பவை - படிக்கவேண்டிய நூல்களை 891. 

கற்பின்‌ - படித்தால்‌ 878. 

கற்பு - பதிவிரதத்தன்மை ; கணவன்‌ கற்மித்தபடி 
நடத்தல்‌ (“ கற்பெனப்படுவது சொற்றிறம்‌ 
பாமை ”, (ஒளவையார்‌), 54; தலைவன்‌ தலை- 
வியை மணந்து இல்லிருந்து நல்லறம்‌ நடத்‌- 
தும்‌ கால நிகழ்ச்சிகள்‌ [அதி. 116], 


கா 117 


கற்றக்கடைத்தும்‌ - கற்றவிடத்தும்‌ 828. 

கற்றதலுல்‌ - கற்ற கல்வியறிவினால்‌ 2. 

கற்றது - கற்ற தூல்‌ 650. 

கற்றறிதல்‌ - (ரீதி நூல்களைக்‌) கற்று விதிவிடக்குகளை 
அறிதல்‌ 682. 

கற்றறிந்தார்‌ காமுறுவர்‌ - கற்றறிந்தவர்‌ கல்வியைப்‌ 
போதிக்க விரும்புபவர்‌ 899. 

கற்றனைத்து - கத்ற அளவுக்கு 896. 

கற்றார்‌ - கற்றவர்களாவர்‌; உயர்ந்தவர்களாவர்‌ 
895 ; நூல்களைக்‌ கற்றவர்‌ 403, 409, 722. 

கற்றாள்‌ - (மருந்து நூலைக்‌) கற்ற மருத்துவன்‌ 949. 

கற்றிலன்‌ - கல்லாதவன்‌ ; கற்கமாட்டாதவன்‌ 414. 

கற்று - நூல்களைப்‌ பயின்று 130, 140, 356, 399, 
632, 686, 717, 728, 729. 

கற்றோர்‌ - நூல்களைப்‌ பயின்‌ றவர்‌ 393. 

கனங்குழை - கனத்த காதணியையுடைய பெண்‌ 
1081. 

களம்‌ - சுமை, பாரம்‌ 1084, 

கனவிஐள்‌ - கனவிடத்து 1918, 1214, 1216, 1217; 
1219, 1250. 

கனவினுக்கு - கனாவிற்கு 1211. 

கனவிலும்‌ - கனவிடத்தும்‌ 819. 

கனவு - கனா 1815. 

கனி - பழம்‌ 100, 1191, 1306. 

கன்றிய - மிகுந்த 284, 286. 


கா 


கா - தோளில்‌ வைத்து சுமை தூக்கும்‌ காவுதண்டு 
1168 ; காவுதடிச்‌ சுமை 1196. 


118 காக்க 


காக்க - பாதுகாக்க 122; அடக்குக 127; காப்‌- 
பாத்றுக 132, 281, 305, 434; 885. 

காக்கின்‌ - (துன்பம்‌ நேராமல்‌) காக்கின்‌ 305, 

காக்கும்‌ - காப்பாற்றுவான்‌, காப்பாற்றும்‌ 5417; . 
காப்பாற்றும்‌ 57, 421, 429, 422, 

காக்கை - காகம்‌ 481, 527. 

காடி - கஞ்சி, ஊறுகாய்‌ 1050. 

காடு - வனம்‌ 742, 

காட்சி - அறிவு 174, 199, 218, 654, 699. 

காட்சிக்கு எளியன்‌ - தக்குஜைகளைக்‌ கூறவரும்‌ (குடி- 

.... களுக்கு) காண்பதற்கு எளியன்‌ 386. 

காட்சியவர்‌ - அறிவினையுடையவர்‌ 174, 199, 218, 
352, 654, 699. 

காட்சியார்‌ - அறிவுடையார்‌ 258. 

காட்ட - (காதலரைக்‌) காட்டலாலன்றே 1171. 

காட்டி - காண்பித்து 167. 384; தோன்றி, புலப்‌- 
படுத்தி 454. 

காட்டிய - காட்டுதற்கு 1818. 

காட்டிவிடும்‌ - கண்ணெதிரில்‌ காணும்படி செய்யும்‌ 
98. 


காட்டுதல்‌ - காட்டித்‌ தெளியச்‌ செய்தல்‌ 929, 

காட்டும்‌ - காண்பிக்கும்‌ 706, 959. ்‌ 

காட்டுவாள்‌ - அறிவிக்கப்‌ புகுவான்‌ 840. 

காணப்படும்‌ - அறியப்படும்‌ 114, 185; உண்டாம்‌ 
298 ; அறியப்படும்‌ 349, 1287. 

காணலுற்று - விரும்பி 1244. 

காணல்‌ - பார்த்தல்‌ 1244. 

காணு - பார்க்க மாட்டாத 1285, 

கானுக்கால்‌ - காணாதபோது 1286. 

கானுச்சினத்தான்‌ - (தன்னையும்‌ பிறரையும்‌) அறியா- 
மைக்‌ கேதுவாகிய கோபமுடையவன்‌ 866, 


காதலம்‌ 119 


காணுநவர்‌ - காணத பெண்கள்‌ 1219. 

காணுதான்‌ - (பிறரால்‌ ஒன்றை) அறியும்‌ குண- 
மில்லாதவனை 849. 

காணுது - காணாமல்‌ 1178, 1283. 

கானூர்‌ - அறியமாட்டார்‌ 857, 1220. 

கானன்கொல்‌ - அறியமாட்டானோ 1197. 

கானின்‌ - கண்டால்‌ 488; பெற்றால்‌, வாய்க்கப்‌ 
பெற்றால்‌ 881; கண்டால்‌ 1040, 1051, 1056, 
1057, 1074, 1079, 1112; கண்டால்‌; 
காணும்‌ தொழிலுடையனவாயின்‌ 1114. 

காணுங்கால்‌ - ஆராயுமிடத்து 710; கண்டவீடத்து 
930, 1286. 

காணும்‌ - நினைக்கும்‌ 859; பார்க்கும்‌ 224; பார்க்கப்‌- 
படும்‌ 1285. 

காண்பு - காணல்‌ 16. 

காணேன்‌ - காணப்பெறேன்‌ 1167; காணமாட்‌- 
டேன்‌ 1285 ; 1286. 


காண்க - காண்பேனாக ; (கண்கள்‌) காண்பனவாக 
1265. 


காண்கம்‌ - கரண்பேமாக 1301, 

காண்கிற்பின்‌ - காணவல்லானாயின்‌ 190, 436. 

காண்டலீள்‌ - காண்பதினாலே 1213. 

காண்பது - காணுவது 395, 258, 423, 424. 

காண்பர்‌ - பார்ப்பர்‌ 620, 1084. 

* கரண்பவர்‌ - அனுபவிப்பவர்‌ 379. 

காண்பான்‌ - அறிகின்‌நவன்‌ 99; கண்டு வருந்து: 
தின்றவன்‌ 656. 

காண்பு - காணல்‌ 16. 

காதல்‌ - விரும்பப்பட்ட பொருள்கள்‌ 440, 

காதலம்‌ - காதலை உடையேம்‌ 1814, 


120 காதலர்‌ 

காதலர்‌ - காதலையுடையவர்‌ 1150, 1185, 1208, 
1211, 1216, 1219, 1226, 1246, 1978, 1808. 

காதலவர்‌ - விருப்பமுடையவர்‌ 286 ; காதலர்‌ 1126, 
1197, 1198, 1149. 

காதலன்‌ - ஈன்மையை விரும்புபவன்‌ 209. 

காதலூர்‌ - காதலையுடையார்‌ ; காதலித்தவர்‌ 1099. 

காதலிக்கும்‌ - விருப்பந்தரும்‌ 940. 

காதலை - (நீயும்‌) விருப்பப்படத்‌ தக்காய்‌ ; காதலை 
யுடையாய்‌ 1118, 

காதல்‌ - விருப்பம்‌ 284, 440, 921; காமவிருப்பம்‌ 
1195, 1242. 

காதற்று - காதலை உடையது 940. 

காதன்மை - அன்புடைமை (கரதல்மை) 507, 892 

காதன்மைசெயல்‌ - வீரும்பிச்செயல்‌ 882. 

காத்தலும்‌ - (பொருளைக்‌) காத்தலும்‌ 8985. 

காத்தல்‌- தடுத்தல்‌, தாங்குதல்‌ 29; பாதுகாத்தல்‌ 682; 
அழியாமற்‌ காத்தல்‌ 1088. 

காத்து - காத்து கடவாமல்‌ காத்து 56; எழாமல்‌ 
தடுத்து 180, 549, 642. 

காத்து ஓம்பல்‌ - கரக்க; (காத்தல்‌ ஓம்பல்‌ என்னும்‌ 
இரு சொற்களும்‌ ஒரு பொருள்‌ தருவன ; 


இன்றியமையாமையை யுணர்த்த இருகாற்‌ 
கூறப்பட்டது) 642. 


காப்ப - காப்பாற்றிக்‌ கொள்ள 878. 

காப்பாற்றும்‌ - காத்தல்‌ செய்யும்‌ 388. 

காப்பான்‌ - அடக்குபவன்‌ 8; செல்லாமல்‌ தடுப்‌- 
பவன்‌ 24, 301, 

காப்பின்‌ - பாதுகாப்போடு 744. 

காப்பு தனன 57; காத்தல்‌ 888 ; பாதுகரப்பு 781, 


காய்லார்‌ 121 


காப்போல்‌ - கரவு தடியின்‌ பாரம்போல 1196. 

காமக்கடல்‌ - காமகோயாகிய கடல்‌ 1164. 

காமக்கலம்‌ - விரும்பி ஏறும்‌ மரக்கலம்‌ 605. 

காமக்‌ கடும்புனல்‌ - காமமாகிய பெரிய கடல்‌ ; காம- 
மாகிய பெருங்காற்றினை (மண) 1167. 

காமத்தாள்‌ - காமமுடையவன்‌ 866. 

காமத்தில்‌ - சேர்க்கையில்‌ 1092. 

காமத்திற்கு - காமமுடையவருக்கு 128; காம 
நுகர்ச்சிக்கு 1880, 

காமத்து - காம நுகர்வினது 1191. 

காமம்‌ - ஆசை 360 ; விருப்பம்‌ 1090; காமவிருப்‌- 
பம்‌ 1109, நுகர்தல்‌ 1110;.........காமம்‌ 
என்பது ஆதியில்‌ கிறைவு என்னும்‌ பொரு- 
ளில்‌ வழங்கிய தமிழ்ச்‌ சொல்‌ என டாக்டர்‌ 
துரை அரங்கனார்‌ கூறுவர்‌ ; 

காமம்‌ விடு - காமத்தை விடு 1247. 

காமன்‌ - காதற்‌ கடவுள்‌ 1197. 

- காமுறுதல்‌ - விரும்புதல்‌ 402. 

காமுறுவர்‌ - விரும்புவர்‌ 899, 649. 

காமுற்றற்று - விரும்பினா போலும்‌ 402. 

காமுற்றார்‌ - காமம்‌ மிக்கவர்‌ 1138. 

காம்பு - மூங்கில்‌ 1272. 

காயார்‌ - கோபிக்க மாட்டார்‌ 1208. 

காயினும்‌ - வெறுப்பினும்‌ 707. 

காயும்‌ - சுடும்‌ 77; கோபிப்பாள்‌ 1313, 1819, 1890. 

காய்தி - வெறுக்கின்றாய்‌ 1246. 

காய்வார்‌ - காய்கின்‌ றவர்‌ 691. 

11 


122 காய்வு 


காய்வு - சினம்‌ 1246. 

காரணங்‌ காட்டுதல்‌- காரணங்காட்டி விளக்குதல்‌ 929. 

காரணத்தின்‌ - காரணம்‌ ஏதுவாக 580, 

காரணம்‌ - ஏது 270, 529, 929. 

காரிகை - அழகு 571, 777, 1262. 

கார்‌ - இருண்ட 287. 

காலத்தால்‌ - காலத்தோடு பொருந்த 686. 

காலத்தில்‌ - (ஆபத்து வம்த) காலத்தில்‌ 102. 

காலத்தோடு - காலத்தோடு பொருந்த 516. 

காலமறிதல்‌ - வலிமையுடைய அரசன்‌ பகைமேல்‌ 
செல்வதற்கு ஏற்ற காலமறிதல்‌ [49] 

கரலம்‌* - பொழுது 483, 484, 485, 487, 081, 675 ; 
சமயம்‌ 687; பொழுது 696, 880, மருந்து 
கொடுக்கும்‌ காலம்‌ 987. 

காலம்‌ கருதி - சமயம்‌ பார்த்து 687. 

காலை - காலத்தில்‌ 759; இளமைக்‌ காலத்தில்‌; 
அறம்பொருள்‌ இன்பங்களை அடையத்தக்க 
காலம்‌ 987 ; பொழுது 1094; முன்னே 1226; 
விடியற்காலை 1225. 

காக்கு - விடியற்‌ காலத்துக்கு 1225. 

கால்‌ - பொழுது 86, 248, 379, உருளை 496 ; அடி. 
500; பொழுது 674, 710, 788; அடி 840; 
பொழுது 859, அடிமரம்‌ 430, 980; 1030; , 
முளை 959; பொழுது 1064, 1104; காம்பு, 
nh 1115 ; 1166, 1179, 1218. 


*காலின்ஸ்‌ என்னும்‌ சொல்‌ ஆராய்ச்சி 
்‌ அறிஞர்‌ காலம்‌, காலன்‌ முதலியன தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ எனக்‌ கூறியுள்ளனர்‌. 


கிளைஞர்‌ 193 


கால்‌ஆழ்‌ - கால்‌ புதைகின்ற 500. 

கால்‌ கொன்றிட - காலை வெட்டிச்‌ சாய்க்க 1030. 

காவலன்‌ - அரசன்‌ 560. 

காவாக்கால்‌ - அடக்காவிட்டால்‌ 127, 801, 305. 

காவாதான்‌ - காவாத அரசன்‌ 485. 

காவாது - பாதுகாப்புத்‌ தேடாது 585. 

காவார்‌ - காவாதவர்‌ 127. 

காவான்‌ - முறையால்‌ பாதுகாவான்‌ 560. 

காழ்‌ - கொட்டை, விதை 1191, 

காற்த்தவிடத்நு - வயிரம்‌ அடைந்தவிடற்து; காழ்‌- 
தல்‌-முதிர்தல்‌ 879. 

காழ்ப்ப - முற்ற, மிக, அதிகம்‌ 760. 

கானம்‌ - காடு 772. 


இ 


கிடந்தது - முடிச்தது, கூடியது 446, 588, 1001. 
கிடந்தமை - இயல்பு 959. 

கிழக்கு - ழ்‌, ழோகஞும்‌ 488. 

கிழக்காந்‌ தலை - தலை€ழாக விழுவர்‌ 488. 

கிழமை - உரிமை 785, 805. 

வ்கி: - (கட்பு) உரிமையால்‌ செய்தவைகளை 


கிழவன்‌ - (நிலத்துக்கு) உரியவன்‌ 1039. 
கிளத்தல்‌ - சொல்லுதல்‌ [125] 

கிளவா - சொல்லாத 715. 

கிளைஞர்‌,- ஈண்பர்‌ 976. 


124 மீற்ல்லார்‌ 
& 

கீழல்லார்‌ - கீழ்மை இல்லாதவர்‌ 937. 

கீழிருந்தும்‌ - ஜேோடத்திலிறாம்தும்‌ ; இடம்‌--செல்வம்‌ 
அதிகாரம்‌ என்பவற்றால்‌ இருக்குமிடம்‌ 978. 

கீழ்‌ - கண்‌, இல்‌ 889 ; கீழ்க்குலம்‌ 409; உள்ளாக 
559, 929; கீழான இடம்‌ 978, உள்ளாக 
1094; கீழாயினான்‌ 1074, 1079 ; கீழாயினான்‌ 
1078. 

கீழ்களது - கயவரது 1075. 

கீற்நீர்‌ குளித்தானை - நீருள்‌ மூழ்கிய ஒருவனை 929. 

கீழ்ந்திடா - அழிக்கலில்லாத ; அறுத்தலில்லாத 801, 

கீற்ப்படிள்‌ - வாழின்‌ 558. 


கு 

கு - காலாம்‌ வேற்றுமை உருபு 17, 8, 18, 24....... 

குடங்கர்‌ - குடில்‌ 890, 

குடம்பை - முட்டை 388. 

குடி - குடும்பம்‌ 171; நாட்டில்‌ வாழும்‌ மக்கள்‌ 
881, 890; உயர்ந்த மரபு 502; நாட்டில்‌ 
வாழும்‌ மக்கள்‌ 542, 544, 549, 554; குடும்பம்‌ 
601, 604; 609; காட்டு மக்கள்‌ 682; உயர்‌ 
மரபு 681, 794; குடும்பம்‌ 887, 888; உயர்‌ 
மரபு 952, 954, 957, 992; சூடும்பம்‌ 1028, 
1029, 1025, 1028, 1030. 

குடிகாத்நல்‌ - மு௮டிசனங்களைக்‌ கரத்தல்‌ 682. 

குடிக்கு - உயர்குடியிற்‌ பிறந்தவருக்கு 058. 

குடிசெய்‌ வகை - ஒருவன்‌ தான்‌ பிறம்த சூடியை 
உயரச்‌ செய்யும்‌ வகை [108] 

குடி செய்வல்‌ - குடியை உயரச்‌ செய்வேன்‌ 1028. 


நும்‌ 195 


குடிமை - குடிப்பிறப்பு, உயர்குலம்‌ 198, 608, 793 ; 
உயர்ந்த குடியிற்‌ பிறம்தவருடைய தன்மை 
[96] 

குடியாக - (மென்மேல்‌ வளரும்‌) குடியாக 602. 

குடியாண்மை - குடியை ஆளுகின்றமை 609, 

குடும்பத்தை - குடியை ; [குடும்பம்‌ கூட்டமாய்‌ 
இருப்பது ; குடுமி-கூட்டி முடியப்பட்டது. 
கூடு என்னும்‌ அடியாகப்‌ பிறந்தது குடும்பம்‌ 
என்னும்‌ சொல்‌. இது ஆரியச்‌ சொல்லெனல்‌ 
தவறுடைத்து] 

குடை - கவிகை 1034. 

குணநலம்‌ - ஈற்குணங்கள ரலாகிய நன்மை 982. 

குணத்தான்‌ - குணங்களை உடையவன்‌ 9. 

குணமில்‌ - பபனில்லாதன 9. 

குணம்‌ - ஈல்ல தன்மை ; குணமென்பது உள்ளத்து 
அமைவுடைமை (காளிங்கர்‌) 9, 29, 504, 
1125. 

குணன்‌ - குணம்‌ 798, 868. 

குதித்தலும்‌ - கடத்தலும்‌ ; குதித்தலும்‌ என்பதில்‌ 
உம்மை சிறப்பும்மை. அது கைகூடா- 
மையை விளக்கிற்று 269. 

குதித்தல்‌ - கடத்தல்‌ 269. 

குத்து - மூக்கால்‌ கொத்துதல்‌ 490, 

நுரை - இசை நிறைக்கண்‌ வந்த இடைச்சொல்‌ 
1045. 

குலத்தில்‌ - உயர்‌ குடியில்‌ 959. 

குலத்தின்கண்‌ - பிறப்பிடத்து 958. 

குலமுடையான்‌ - நல்ல குலத்திற்‌ பிறந்தவன்‌ 2238. 

குலம்‌ 5 குடி, மரபு 950, 060, 1019. 


120 குலம்‌ சுடும்‌ 


குலம்சுடும்‌ - குடிப்பிறப்பைக்‌ கெடுக்கும்‌ 1019. 
கலன்‌ - குலம்‌ 223. 
குவளை - நீலோற்பலம்‌ 1114, 
குழல்‌ - குழலோசை 66, 1228. 
குழவி - குழந்தை 757. 
குழாஅத்து - சபையிடத்து 840, 
குழாத்து - கூட்டம்‌ 832. 
குழு - கூட்டம்‌ 785. 
குழை - காதணி 1081. 
குழையும்‌ - வாடும்‌ 90. 
குளவளா - குளப்பரப்பு 528. 
குளித்தான்‌ - முழுகனவன்‌ 929. 
குறி எதிர்ப்பு - அளவுகுறித்து வாங்கி அவ்வாறே 
கொடுப்பது ; வட்டிக்குக்‌ கொடுப்பது 221. 


குறிக்கொண்டு - குறித்து; காமக்‌ குறிப்புடையார்‌ 
போல நஞ்தல்‌ 1095. 

குறித்த - நிலைக்களனாகக்‌ கொண்டுவிடா ; உடம்பை 
வளர்த்ததற்கு ஊனைகத்திவாமும்‌ (காளிய்‌- 
கர்‌) 1018. 

குறித்தது - இருப்பிடமாகக்‌ கொண்டு அதனை 
விடாதது 1018. 

குறித்தமையாள்‌ - குறித்து நின்றமையால்‌ 827. 

கரிப்பு - மிறர்‌ மிலேத்சதைக்‌ குறிப்பரலறிதல்‌, 
[71] 

குறிப்பறிந்து - (அரசனின்‌) மனக்‌ குறிப்பை 
அறிந்து 696. 

குறிப்பறி புறுத்தல்‌ - தலைவன்‌ ஜீலைவி: தோழி என்‌- 
போர்‌ ஒருவர்‌ குறிப்பை ஒருவருக்கு அரியல்‌ 


தல்‌ [128] 


குற்றம்‌ மறைப்பான்‌ 127 


குறிப்பின்‌ - குறிப்பினால்‌ 703 ; அறிவால்‌ 705. 
ண்‌ எண்ணத்தின்படி அடங்கி நில்லாது 
55. 

குறிப்பு - உடல்‌ வேது பாட்டால்‌ விளங்கும்‌ கருத்து 
696; அரசன்‌ நினைத்த கருமத்தின்‌ குறிப்பை 
701; மனக்குறிப்பு 703, 705 ; குறிப்புப்பற்றி 
வருவன (அது ஆகு பெயர்‌) 1097. 

குறுகுதல்‌ - கட்டுதல்‌ 820. 

குறுகும்கால்‌ - கிட்டும்போது 1104. 

குறும்‌ - குறிய, சிறிய 1185. 

குறும்பு - குறும்பர்‌ காட்டுச்‌ சரதியினர்‌, சதி செய்‌- 
வோர்‌; பாலை நிலத்து ஊர்‌ குறும்பு எனப்‌- 
படும்‌ 735. 

குறை - இன்றியமையாமைப்‌ பொருள்‌ 612 ; கூறை 
யிரத்தல்‌ 680 ; உற்றகுறை 908. 

குறைபெறின்‌ - குறையிரம்தற்காகிய சமயம்‌ பெல்‌- 
முல்‌; இணக்கத்துக்கு இசைந்தரல்‌ 680. 

குறைமுடியார்‌ - குறைகளை நீக்க மாட்டார்‌ 908. 

குறையின்‌ - குறைந்தால்‌ 941, 

குற்றத்தார்க்கு - குற்றத்தினையுடையார்க்கு 924. 

குற்றத்தின்‌ - குற்றங்களிலிரும்கு 502, 

குற்றம்‌ - பிழை 171, 188, 190, 488, 484, 456, 

- 904, 549, 604; குடிக்கு வேண்டுவன செய்‌- 

'யாமையால்‌ வருங்குற்றம்‌ 669, 

குற்றம்‌ கடிதல்‌ - காமம்‌, கோபம்‌, ஆசை, மானம்‌, 
உவகை மதம்‌ என்னும்‌ அறுவல்கைப்பட்ட 
குற்றங்களையும்‌ நீங்குதல்‌ [44]. 

குற்றம்‌ மறைப்பான்‌ - குற்றம்‌ வராதபடி மறைப்பவ- 

“னது 1029, 


128 குன்ற 


குன்ற - குறைவுபட 134; கெட 898; தாழ 961. 

குன்ற நினைப்பின்‌ - (ஓருவன்‌) கெட்டுப்‌ போகவேண்டு 
மென்று நினைப்பின்‌ 898. 

நன்ற மதித்தல்‌ - அவமதித்தல்‌ (மண) 898. 

குன்றல்‌ - குறைதல்‌ 811, 

குன்றன்லர்‌ - மலைபோன்ற பெருமையுடையவர்‌ 898. 

ருன்டு - குறையாத 601; குறைவற்ற 798. 

குன்றி - குன்றிமணி 977, 965, 

குள்றிக்கால்‌ - குறைவுபடுமானால்‌ 14, 

குன்றிமூக்கின்‌ - ரூன்றிமணியின்‌ மூக்குப்போல 277. 

மூன்றின்‌ - குறைந்தால்‌ 990; மலைபோல்‌ 965. 

கன்றின்‌ அனையறும்‌ - மலேபோலக்‌ (குடிப்பமிறப்பால்‌) 
உயர்ந்தோரும்‌ 905, 

ன்று - மலை, மேடு 29, 758, 898. 

குன்றும்‌ - குறைவுபடும்‌ 17, 239, 560, 

டுன்றுவ - ஒழுக்கம்‌ குன்றும்‌ செயல்கள்‌ 954, 965. 

குன்றவர்‌ - தாழ்வர்‌ 965. 

குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்று - மலையில்‌ ஏறி நின்று 
யானைப்போரைப்‌ பார்த்ததுபோல்‌ எவரர- 


லும்‌ எளிதில்‌ காண முடியும்‌ 758. 


கூ 


கூகை - கோட்டான்‌ 481 

கூடலில்‌ - சேர்க்கையின்‌ கண்‌ 1327, 1828. 
கூடந்கண்‌ - சேர்க்கையின்‌ கண்‌ 1284, 
கூடரநு - சேராது 887. 


கூறல்‌ 125 
கூடாநட்பு - மனதில்‌ நட்பில்லாது வெளியே நட்புப்‌ 
போலிருக்கும்‌ நட்பு [83] 


கூடி - நெஞ்சு ஒத்து; சிதறுதலின்‌ றி 705: ஒத்து 
உணர்வினராட 1830. 

கூடிய - மேற்கூடிய ; கூடுதற்கு அரிய (மாரை); 
கூடும்‌ பொருட்டு 1204. 

கூ ய/காமம்‌ - காதலால்‌ கூடுதல்‌ பொருட்டு 1264. 

கூடியார்‌ - இடைவிடாது எய்தியவர்‌ 1100. 

கூடின்‌ - சேர்ந்தால்‌ 887. 

கூடும்‌ - இயலும்‌ 869; பெறலாம்‌ 484, 

கூடுவேம்‌ - சேரக்கடவோம்‌ 1810. 

கூத்தாட்டு - கூத்தாடுதல்‌ செய்கின்ற 3882. 

கூத்து - நாடகம்‌ 382. 

கூப்பி - குவித்து 260. 

கூம்பும்‌ - குவியும்‌; மூடும்‌ 425; குவியும்‌ (காலம்‌ 
பார்த்திருக்கும்‌) 490. 

கூரியது - கூர்மையானது 759. 

கூர்ங்கோட்டது - கூரிய கொம்புடையது 599. 

கூர்ந்து - மிகுந்து 1010. 

கூலி - பயன்‌ 619. 

கூழ்‌ - சோறு; உணவு 04; பொருள்‌ 381; பயிர்‌ 
550 ; பொருள்‌ 554. 

கூற்த்து - உணவுகளை உடையது 745. 

கூறப்படும்‌ - சொல்லப்ப்டும்‌ ;--செயப்பாட்டு விஷே- 
யன்று, கூற வேண்டுமென்பதுபோல உம்‌- 
மீற்று வியங்கோள்‌ முற்துவினை (இராமா- 
னுசர்‌ உரை) 186. 

கூறல்‌ சொல்லுதல்‌ 100, 688 ; கூறாதே 1286, 


1207 கடுமை 


க. ருமை - சொல்லாமை 701, 704, 

கூருள்‌ - கூறமாட்டான்‌ 181. 

கூறிவிடும்‌ - சொல்லிவிடும்‌ 980. 

கூறின்‌ - சொல்லின்‌ 22; சொல்லிச்‌ கூதாடுவானா- 
மின்‌ 988. 

கூறும்‌ - சொல்லும்‌ 886. 

கூறுவாள்‌ - சொல்லுவான்‌ 156. 

கூற்றந்தை - கூற்றுவனை 89. 

கூற்றம்‌ - இயமன்‌ 969, 1055. 

கூற்று - இயமன்‌, 826, 705; பகுதிகளை உடையது 
950; கேடு 1050 ; இயமன்‌ 1088. 

கூள்கையார்‌ - பொத்தியகையர்‌ ; வளைத்தகையர்‌ 
1077. 

கெ 

- கெட - அழிய 3859, 860, 1266. 

கடல்‌ - தவிர்க்திருத்தல்‌ 612 கெடுதல்‌ 856, 898. 

கெடாத - அழியாது 809. 

க்‌ - கெட்டுப்‌ போகின்‌ 369; இல்லையாயின்‌ 

54. 


கெடு - கெடுதல்‌; வறுமை 117, - 

0கடுக - கெட்டுப்‌ போவானாக 1062, 

கெடுக்கும்‌ - அழிக்கும்‌ 447; போக்கும்‌ 987, 1043. 
கெடுதல்‌ - அழிதல்‌ 208. 

கெடுத்து - அழித்து 938. 

கெடு நீரார்‌ - அழிந்துபோகும்‌ குணமுடையவர்‌ 608. 
கெடுப்பதூஉம்‌ - அழிப்பதும்‌ 15. 

கெடுப்பார்‌ - (பகையாய்க்‌) கெடுப்பார்‌ 448, 


கட்டார்‌ 151 


கெடுவல்‌ - கெட்டு விடுவேன்‌ 116. 

கெட்டவிடத்தும்‌ - கெட்டதாயினும்‌ 786. 

கெட்டாரை - (முன்‌) கெட்ட அரசரை 589. 

கெட்டார்க்கு - (பொருளில்லாது) கெட்டுப்‌ போன- 
வருக்கு ; 1293. 

கெட்டான்‌ - இறந்தான்‌; நின்று கெட்டான்‌ 697. 

கெழ்இ - செறிந்த 816. 

கெழ்‌இயிலர்‌ - ஈல்வினையிலர்‌ ; விருப்பமில்லாராவர்‌ 
(மண) 1194, 

கெழு த்த - உரிமை 700; உரிமை பாராட்டுவது 


கே 


கடன்‌ - கேட்டிலை உடையவன்‌ 210. 

கேடில்‌ - அழிவில்லாத 400. 

கேடு - அழிவு 32, 115, 165, 109; கேழ ரும்‌ 
செயல்‌ 204 ; பொருட்கேடு 220, 235; அழிவு 
400, 478, 642, 700, 786; அழிவு தரும்‌ 
செயல்‌ 791, 858, 859, 589. 

கேடும்‌ - கேடு வருதலும்‌ 115; தீமையும்‌ 642. 

கேட்க - சொல்லக்‌ கேட்க 414, 410; வினவ 557. 

்‌ கேட்கும்‌ - கைக்கொள்ளாம்‌ 048, 

கேட்ட - செவிக்கொண்ட 10, 1070. 

கேட்டல்‌ - செவிக்‌ கொள்ளுதல்‌ 65. 

கேட்டார்‌ - நட்பாய்‌ ஏற்றுக்‌ கொண்டாரை ; ஸி. 
வினரறை-—(மண) 643. 


132 கேட்ட்டால்‌ 


கேட்டால்‌ - கெடுதியினால்‌ 782. 

கேட்டிலும்‌ - கேடுவந்த காலத்திலும்‌ 796. 

கேட்டு - (செவியால்‌) கேட்டு 1101. 

கட்‌ ட்டர்‌ (பிறர்‌ தூற்துதலைச்‌) செவிக்‌ கொள்வர்‌ 


கேணி - ஊற்று, கிணறு 396. 

கேண்மை - ஈட்பு 106 ; உறவு 441; நட்புத்‌ தன்மை 
709 ; உறவு 789. 

கேண்மையவர்‌ - ஈட்புடையவர்‌ 807. 

கேண்மையார்‌ - ஈண்பரின்‌ 809. 

கேளா - கேளாத 418 ; பிறர்‌ சொல்லினும்‌ கேளாத 
418, 808. 

$களரதவர்‌ - கேட்கப்‌ பெறாதவர்‌ 66. 

கேளாது - கேட்காமல்‌ 804, 

கேளாது - கேட்டுச்‌ சம்மதம்‌ பெறாது 804; நீதி 
நூலைக்‌ கடந்து; 'பெரியார்‌ சொல்வதைக்‌ 
கேளாது 898. 

கேளார்‌ - ஏற்றுக்‌ கொள்ளாதவர்‌ 043. 

கேளிர்‌ - சுற்றம்‌ 187, 615; தலைவர்‌, காதலர்‌ 1267. 

கேள்‌ - ஈண்பர்‌ 808 ; 882 ; காதலர்‌ 1222. 

கேள்வி - கேட்க வேண்டியவற்றைக்‌ கற்றாரைக்‌ 
கேட்டல்‌ [49] 

கேள்வியர்‌ - கேள்வியை உடையவர்‌ 419. 

கேள்வியலர்‌ - கேள்வியையுடையவச்‌ 418. 


கை 


கை - கையென்னும்‌ உறுப்பு 64, 178...........- 
அளவு 567 ; உரிமை ஒழுக்கம்‌ 882; எறுமை 


கைவிடல்‌ 135 
925 ; செய்யும்‌ முறைமை 886 ; கைத்தொழில்‌ 
935 ; அளவு 1271. 

கை அல்லது - தனக்கு ஆகாத (கடியப்பட்ட) 832. 

கை அறியாமை உடைத்தே - கறிய அறியாமை 
உடையதன்று 925. 

கை இகந்த தண்டம்‌ - அதிக தண்டனை; மிக்க 
தண்டம்‌ ்‌ 

கை இகந்து - கை கடந்து 1271. 

கைகளை - கரங்களை 1238. 

கைகூடும்‌ - இயலும்‌ 269 ; அனுகூலமாகும்‌ 484. 

கை செய்து - கையால்‌ செய்து (உழுக) 1035. 

கைதூவேன்‌ - முயற்சி ஒழியாமை (கை தூவாமை— 
கை ஒழியாமை) 1021. 

கைத்து - கைப்பொருளாக 5938 ; கையிடத்தே 758. 

தெப்ப - வெறுக்குமாயினும்‌ 389. 

கைப்பொருள்‌ - கையிடத்துள்ள பொருள்‌ 178. 

கைமடங்கின்‌ - விட்டாராயின்‌ 1036. 

கைம்மாரு - அதற்கு மாறுக 1188. 

* இதம்மரறு - பதில்‌ உபகாரம்‌ 211. 

்‌ கையர்‌ - கையினை உடையவர்‌ 1077. 

கையறியா - அறிய மாட்டாத 886. 

கையறியாமை - செய்ய அறியமாட்டாமை 925. 

கையால்‌ - கை காட்டி 804, 

கையாறு - அன்பம்‌ 627. 

தையும்‌ - ஆடும்‌ கைத்திறமையையும்‌ 135. 

கையுள்‌ - கையகத்து 828. 

கைவிடல்‌, - தொடர்புவிடுதல்‌ 450, 1245. 

12 


194 கைவீடுக 


கைவிடுக - ஒழிக 928. 
கைவிடுவார்‌ - விட்டு நீங்குவார்‌ 799. 
கைவேல்‌ - கையிற்‌ பிடித்தவேல்‌ 774. 


கொ 


கொக்கு - கொக்கென்னும்‌ பறவை 490. 

கொடிது - செயலில்‌ கொடுமையுடையது 279, 551. 

கொடிய - கொடுமையுடைய 1169. 

கொடியர்‌ - கொடுமை உடையவர்‌ 1286. 

கொடியார்‌ - கொடுமை உடையவர்‌ 1169, 1217, 
1235. 

கொடிறு - தாடை, கதுப்பு 1077. 

கொடு - கொண்டு 1264. 

கொடுக்கும்‌ - காட்டும்‌ 924. 

ப்‌" அணு - நீதியில்‌ தவறி ஆளும்‌ தன்மை 
[56] 

கொடுத்து - தந்து 708, 794, 807, 925. 

கொடுத்தும்‌ - அவன்‌ வேண்டியது ஒன்றைக்‌ 
கொடுத்தும்‌ 794. 

கொடுப்பது - ஒருவன்‌ மற்றொருவனுக்குக்‌ கொடுப்‌- 
பதை 166. 

கொடுப்பதூஉம்‌ - தருவதும்‌ 1005. 

கொடுமை - இரக்கமில்லாத செயல்‌ 1169; பொல்‌- 
லாங்கு 1285. 

கொடும்‌ - வளைந்த 1086. 

கொடை - கொடுத்தல்‌ 390. 

கொடையாள்‌ - கொடுப்பவன்‌ 526. 

கொட்க - புலப்பட ; வெளிப்பட 668. 


கொல்‌ 185 


கொட்கில்‌ - புலப்படுமாயின்‌ (கொட்குதல்‌--வெளிப்‌- 
படுதல்‌) 668. 

கொட்பு - வேறுபாடு 789. 

கொண்கள்‌ - கணவன்‌ 1183, 1266, 1285. 

கொண்ட - கொண்டவை 659 ; உள்ளே கொண்ட 
745. 

கொண்டவன்‌ - பூண்டிரறாம்தவன்‌ 807. 

கொண்டளள்‌ - உள்ளவளாயினாள்‌ 1315. 

கொண்டற்று- கொண்டதுபோல  (ஊடெங்கும்‌ 
அலராயிற்று) 1146. 

கொண்டார்‌ - கையில்‌ வைத்திருப்பவர்‌ 258 ; செப்‌- 
யப்பட்டவர்‌ 1195 ; கொண்ட காதலவர்‌ 1205. 

கொண்டாரின்‌-மேக்கொண்டொமுரூவாரைப்‌ பார்க்‌- 
கிலும்‌ 551. 

கொண்டாள்‌ - கணவன்‌ 51, 56. 

கொண்டு - கொண்டால்‌; அறிந்தால்‌ 22; மேற்‌- 
கொண்டு 326, 551, கைக்கொண்டு 881; 
மேற்கொண்டு 845 ; கைக்கொண்டு 874, 921, 
974; கொண்டுவந்து 1082; கைக்கொண்டு 
1095, 1146. 

கொண்டு ஓழுகின்‌ - காத்துக்கொண்டு ஒழுகின்‌ (காத்‌- 
ப இத்து வழியில்‌ செல்லாது காத்தல்‌) 

, கொம்பர்‌ - மரக்கிளை 476. 

கொலை - கொல்லும்‌ தொழில்‌ 325, 829, 551, 1924 

கொலைக்களம்‌ - கொல்லும்‌ களரி 1224, 

கொலையின்‌ - கொலை செய்து 550. 

ப்‌. சதத்தை 28, 211, 545... ௨௨௦ ; கொலை 


130 கொல்ல 


கொல்ல - நெருக்க; வருத்த 1078. 

கொல்லா - கொலை செய்யாத 984, 

கொல்லாது - கொலை செய்யாது 256. 

கொல்லாமை - கொலை செய்யாமை 954, 321; 895, 

924, 325, 326. 

கொல்லான்‌ - கொலை செய்யாதவலுய்‌ 260, 

கொல்ல - கொல்வது 3806. 

கொல்லும்‌ - கெடுக்கும்‌ 3804; கெடுக்கும்‌ துன்பங்‌- 
களை வருவிக்கும்‌ 305 ; கெடுக்கும்‌ 582 ; களை- 
யும்‌ 879. 

கெர்ழுநன்‌ - கணவன்‌ 55. 

கொள - கொண்டு 1244. 

பகொளப்பட் டேப்‌ - மதிக்கப்பட்டேம்‌ ; கைக்கொள்‌. 
ளப்பட்டேம்‌ 099.. 

கொளலிள்‌ - அடைவதைவிட 450, 

கொளல்‌ - பெறுதல்‌ 184............ ; இரத்தல்‌ 999; 
அழிக 279; கொள்க 442 ; துணைக்கொளல்‌ 
504; கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 445; நன்கு 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 714; மதிக்க 702; 
கொள்ளற்க 720; விலைகொடுத்து வாங்குதல்‌ 
925 ; ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ 986. 

கொளற்கு - பகைவர்‌ கொள்ளுதற்கு 745, 

கொளினும்‌ - கொண்டாலும்‌ 879. 

கொளின்‌ - கொண்டால்‌ 680, 886, 989. 

கொளீஇ - மேற்கொள்ளப்‌ பண்ணி 988. 

கொள்க - அடைக 161, 875. 

கொள்கலம்‌ - இடுகலம்‌ 1099, 


கொள்கை - விரதங்கள்‌ ; கோட்பாடு 899 ; ஒழுக்கம்‌ 
1019. 


கொன்று அன்ன 137 
கொள்பவர்க்கு - கொண்டு ஒழுகுபவர்க்கு 981. 
கொள்பவன்‌ - கொள்ளும்‌ அவன்‌ 873. 

கொள்வது - முயல்வது 262 ; செய்வது 1055. 
கொள்வாரோடு - அறிவாரோடு 704. 

கொள்வு - கொள்வது 1187. 


கொள்வேம்‌ - பெறுவேம்‌ 282; அவரது தன்மை- 
யைக்‌ கைக்கொள்வேம்‌ 976. 


கொள்ளப்பட்‌டேம்‌ - ஈன்கு மதிக்கப்பட்டோம்‌ 099. 
கொள்ளலாகும்‌ - திரும்பவும்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌ 
184. ம 


கொள்ளற்க - கொள்ளாதொழிக 798, 827, 872. 

கொள்ளா - கொள்ள முடியாத ; அடங்காத 1064, 

கொள்ளாக்‌ கடை - கொள்ளாதவிடத்து 1195. 

கொள்ளாத - போருந்தாத 470 ; விரும்பாத 099. 

கொள்ளாதான்‌ - அடையாதவன்‌ 792. 

கொள்ளாது - ஏற்றுக்‌ கொள்ளாது 470, 627, 1016. 

கொள்ளார்‌ - ஏற்றுக்‌ கொள்ளார்‌ 404, 

கொள்ளும்‌ - அடைகின்ற 1092. 

கொற்றம்‌ - வெற்றி 588. 

கொன்ற . கெடுத்த, அழித்த 110. 

கொன்றது - கொலை செய்வதுபோல்‌ துன்பம்‌ தரும்‌ 
1048. 


கொன்றாங்கு - கெடுக்குமாறு போல 582. 
கொன்றுர்க்கு - அழித்தவருக்கு 110. 
கொள்றிட - வெட்டிச்‌ சாய்க்க 1080. 
கொன்று அன்ன - கொண்றாலொத்த 109, 


188 கோடல்‌ 


கோ 


கோடல்‌ - கொள்ளுதல்‌ 646 ; கொள்க 678. 
கோடா - கோடாது ; வளையாது, நேராக 1086. 
கோடாது - கோணிப்‌ போகாது 520, 546. 


கோடாமை - நடுவு நிலையில்‌ தவறாமை 115; 


சாயாமை 118; கோணாது கடமைகளைச்‌ 
செய்ய 520. 


கோடி - நூறு நூழுயிழம்‌ 387, 877; தவறி 554, 
559; நூறு நூறாயிரம்‌ 689 ; கோடி மடங்கு 
816, 817; 954. 

கோடியும்‌ - கோடியளவுமன்றி 887 

கோடு - வளைவு உடையது 279; கரை 598; கிளை 

1264. 


்‌ கோடு கொடுரறும்‌ - கோடு கொண்டேறும்‌ ; மரக்‌- 
களைமேல்‌ ஏறிப்‌ பார்க்கும்‌ (மென்மேலும்‌ 
பருத்தெழுகின்‌ ஐது) 1204, 

கோட்டறு - கெம்பிலை உடையது 599. 

கோட்டம்‌ - கோணுதலையுடைமை ; கோணல்‌ 119, 

கோட்டி - சபை 401; சபை; பேச்சு 720. 

கோட்டி கொளல்‌ - சபையில்‌ ஒன்றைச்‌ சொல்லுதல்‌ 
401. 


கோட்டுப்பூ - வளைவாயெ பூமாலை ; இளைகளிலுள்ள 
பூவால்‌ தொடுத்த மாலை 1318. 

கோமான்‌ - தலைவன்‌, அரசன்‌ 25. 

கோல்‌ - தரரசுகோல்‌ 118; செங்கோல்‌ 890; தடி 
415; ொறித்கோல்‌ 552; முஹை செய்யும்‌ 
ல்‌ 242, 546, 554; கொடுங்‌ ங்கோல்‌ 2௦5, 


சாதல்‌ 139 


570; அளவுகோல்‌ 710, 790; கண்ணுக்கு 
மை எழுதும்கோல்‌ 1285. 

கோல்கோடி - நீதி தப்பி 554. 

கோள்‌ - கொள்ளுதல்‌ 9, 220; துணிவு 311, 312, 
646, 652 கொள்ளுதல்‌ 780, 1059. 

கோள்‌இல்‌ - தத்தமக்குரிய புலன்களைக்‌ இர௫இத்து 
அறியமாட்டாத 9. 

கொள்வாரரோடு - அறியவல்லாரோடு 704. 

கோறல்‌ - கொல்லுதல்‌ 254, 821. 

கோள்மை- ஈகையை உடைமை; ஆட்சியை 
உடைமை அதி, 55 


கெள 


கெளவை - பழி தூற்றுதல்‌ 1149, 1147 1150. 
கெளவையால்‌ - அலர்‌ தாற்றுதலினால்‌ 1148. 


ச 


சமன்‌ - ஒத்தகிலை 118. 
சமன்செய்து - முன்னே தான்‌ சமனாக நின்று 118. 
சலத்தால்‌ - வஞ்சகத்தால்‌ ; தீவினையால்‌ 660. 
ரலம்‌ - வஞ்சனை 956. 
சா 
சா - த்தும்‌ அல்‌ வறுத்து ; இறக்கும்படியாக 
சாகாடும்‌ - வண்டியும்‌ 475. 
சாகிற்பின்‌ - சாக முடியுமானால்‌ 780. 
சாக்காடு - மரணம்‌ 925, 839, 780. 
சாதல்‌ - இறத்தல்‌ 188, 1244. 


140 சாதலின்‌ 

சாதலீன்‌ - இறத்தலின்‌ 880. 

சாம்துணையும்‌ - இறக்கும்‌ வரையும்‌ 897. 

சாய - மடிய 749. 

சாயல்‌ - மேனியின்‌ அழகு: : மென்மை (மண) 
1188. 


சாய்தல்‌ - ஒழிதல்‌ 858. 

சாய்ந்து - ஒழிந்து 855. 

சாய்பவர்‌ - தளர்பவர்‌ 927. 

சார - நிற்க 328. 

சாரா TR ட்தல்‌ படாத 194; சேராத 815; 
7. 


சார்தரா - சாரமாட்டா 859. 

சார்கரும்‌ - பற்துகின்ற ; சாரக்கூடிய 354, 

சார்பில - அமைவில வாகிய தொழில்களை ; (அமை- 
வின்மை-அம்மரபிற்கு ஏலாமை) 956. 

சார்பு- துணை 76; 449; துணை - அரண்‌ 359; 
படை பொருள்‌ நட்பு 900. 

சார்புகெட - பற்று அற 859. 

சார்வாய்‌ - துணையாய்‌ 15. 

சார்வு - துணையாதல்‌ 15, 

சால்‌ - மிக 475, 170, 1087 ; மிக, விளங்கு 1288, 

சாலப்படும்‌ - மிக வினையும்‌ 1037. 

சாலும்‌ - அமையும்‌ ; போதுமான 25; கேட்டை 
உண்டாக்கப்‌ போதும்‌ 168; அமையும்‌, 
பொருந்தும்‌ 1060. 

சால்பிற்கு - ஈற்குணங்கள்‌ நிறைம்தமைக்கு 986. 

சால்பின்‌ - அமைதியினது 105, 


சிதைவின்றி 141 


சால்பு - நற்குணம்‌ 956, 983, 984, 987, 988, 
1013, 1064. 

சாலாமருந்து - சரவாமைக்குக்‌ காரணமாகிய 
மருக்து; அமிழ்தம்‌ ; தேவருணவு 82. 

சாவாரை - இறக்கின்றவரை 1179. 

சாவார்‌ - உயிர்விட வல்லவர்‌ 728. 

சாற்றுவேள்‌ - சொல்வேன்‌ 1212. 

சான்ற - நிறைந்த 56, 581, 1001, 

சான்றவர்‌ - கற்குணம்‌ நிறைந்தவர்‌ 990. 

சான்ருன்மை - நற்குணம்‌ நற்செய்கைகளால்‌ 
நிறைந்திருக்கும்‌ தன்மை [99] 

சான்றுன்மைக்கு ஆழி எனப்படுவார்‌ - சான்றாண்மை 
யாகிய கடலுக்குக்‌ கரை எனப்படுவார்‌ 
(பரிமே) ; சான்றாண்மைக்கு ஒரு கடலென்று 
தது சொல்லப்படுவார்‌ (வேறு உரை) 

சான்று - குணங்களால்‌ நிரம்பி 989, 890, 981 

சான்றோர்‌ - நற்குணங்கள்‌ நிறைந்தவர்‌ 197, 656, 
657, 802, 840, 929, 582, 985, 1078. 

சான்றோர்க்கு - நிறைந்த கூணமுடையவருக்கு 115, 
118, 148, 299, 328, 458, 1014; 

சான்‌ கோர்முகத்து - அறிவுடையேராமுன்‌ 923. 

சான்றோன்‌ - கல்வி கேள்விகளால்‌ நிறைந்தோன்‌ 09. 

த 

சிதைக்கலாதார்‌ - கெடுக்கமாட்டாதவர்‌ 880 ; 

சிதையாமல்‌ - அழியாமல்‌ 578, 

சிதைவிடத்து - தளர்ச்சி வந்தவிடத்து 597. 

சிதைவின்றி - அழிவின்றி 119, 


த்‌ சீமீற்த்து 

ரிமிற்த்து - பிணித்து; சிமிழ்த்தல்‌ என்றது அவன்‌ 
வாய்மேல்‌ விரல்‌ வைத்து அது படவிளித்தல்‌ 
(காளிக்கர்‌) 

ரிவிகை - பல்லக்கு 57. 

சில - சிலவாய வார்த்தைகள்‌ 049, 

சிலர்‌ - சிறு எண்ணிக்கையினர்‌ 049. 

சிறக்கணித்தாள்‌ - சிறங்கணித்ததாள்‌ ; (சிதங்கணித்‌- 
காள்‌-- என்பதின்‌ ளீகாரம்‌ சுருங்குதல்‌) 1092. 

சிறந்த - மிக்க, 1மிகுற்று 581, 

சிறந்தமைந்த - மிக நிலைத்த 600. 

ட்‌ ஈட்டிற்‌ சிறக்தான்‌ ; அன்புடையான்‌ 
515. 


சிறந்து - மிகவும்‌ ; 900. 

சிறப்பின்‌ - உயர்வின்‌ 961. 

சிறப்பீனும்‌ - உயர்வினை த்தரும்‌ 311. 

சிறப்பு - முத்தி, வீடு, தேவர்பதம்‌ 81; மதிப்பு, 
பெருமை 58; 74; சுவர்க்க இன்பம்‌ 75; 
வீடுபேறு 858; பெருமை 590, 680, 752; 
பொதுவல்லாதது, பெருமை சிறுமை எனப்‌- 
பட்ட சிறப்பியல்கள்‌ 972; கல்வி செல்வம்‌ 
முதலியசிறப்பு 977 ; வேறுபாடு 1012. 

ரிறப்பென்னும்‌ - சிறப்பு என்னும்‌ வீட்டுக்குக்காரண 
மாகிய 358. 

சிறப்பொடு - விழாவோடு 18 ; சிறப்பும்‌ 195. 

சிற்று து 102; சிறியதாக 412, 1075, 1801, 


சிறிய ௬ருக்கத்து - குறைந்த வறுமைக்‌ காலத்து 908. 
சிறியர்‌ - கீழானவர்‌ 26. 
சிறியவர்‌ - கீழ்‌ மக்கள்‌ 815, 


சினத்து 143 

சிறியார்‌ - சிறிதளவு உடையார்‌ 080; அற்பகுண- 
முடையவர்‌ 9760. 

சிறு - இன்னாத 1097. 

சிறுகரப்பின்‌ - காக்க வேண்டிய இடம்‌ சிறிதாகிய 
744, 


சிறுகும்‌ - சுருங்கும்‌ 508. 

சிறுகுவ - சுருங்குவதற்குக்‌ காரணமாகிய செயல்‌ ; 
சிறுமையுள்ளவை 798. 

சிறுதுளி - சிதிதுகால வறுமை 1010. 

சிறு நோக்கம்‌ - சிறிது நேரப்பார்வை 1092. 

சிறு பொருள்‌ - இலேசாக முயற்சியின்றிக்‌ கடைக்‌- 
கும்‌ பொருள்‌ 870. 

சிறுமை - குற்தம்‌; துயர்‌ செய்யும்‌ தன்மை 98; 
காமம்‌ 481 ; சிறியவர்‌ 451 படைதேய்ந்து 
சிறிதாதல்‌ ; அரசர்‌ செய்யும்‌ அவமதிப்பு 709; 
துன்பம்‌ 984 ; சிறுமையுடையார்‌ 978 ; சிறிய 
தன்மை 979 ; சிறுமையுடையார்‌ 980; துயர்‌ 
1931. 

சிறுமைக்கு - சிறியவனாதற்கா 505, 

சிறுமைத்து - சிறிய தன்மையுடைத்து 889. 

சிறுமையுள்‌ - கோய்‌ செய்யும்‌ தன்மையுள்‌ 98 

சிறை - அடைத்து வைத்து 57; அரண்‌ 499, 509. 

சிற்றினஞ்‌ சேராமை - அறிவு குணம்‌ முதலியவற்றால்‌ 

றியவரைச்‌ சேராமை [46] 

சிற்றின்பம்‌ - நிலையில்லாத இன்பம்‌ 173. 

சிளத்தாற்றி - கோபத்தே செலுத்தி 508. 

சினத்தாள்‌ - கோபமுடையவன்‌ 806. 

சினத்தின்‌ - கோபத்தைவிட 804. 

சினத்து கோபமாகிய குற்றத்தின்‌ 568. 


144 ரிளத்தை 


சினத்தை - கோபத்தை 807, 310. 
சினம்‌ - கோபம்‌ 801, 481. 
ரினைப்பது - அரும்புவது 1203. 


௪ 


ரல்ல்‌ - கிறநப்பில்லாதன 962. 

ரல்லவர்‌ - சிறியவர்‌ 977, 

ரழிக்கும்‌ - புகழைக்‌ கெடுக்கும்‌ 984, 

ரார்‌ - சிறப்புடையவர்‌, தவத்தர்‌ 900. 

சீரிடம்‌ - வரய்க்குமிடம்‌ ; வாய்ப்பு 821. 

ரீரினும்‌ - புகழீட்டு மிடத்தும்‌ 962. 

சீர்‌ - அளவு 118; சிறப்பு, ஆற்றல்‌ பெருமை 499 ; 
வீரம்‌ 778; புகழ்‌ 984, 962, 977. 

பட்ட இலர்‌ - இயல்பில்‌ வீரம்‌ குறைவுபடார்‌ 


ஷூ ஷே ஷே 


ஆ 


சீர்‌ தூக்கும்‌ - நிறுத்து அளக்கும்‌ 118; அளந்து 
பார்க்கும்‌ 818. 
சீர்ந்தவிடத்து - காலம்‌ வரய்த்தவிடத்து 490. 
சீர்மை - சிறப்பு 128; மதிப்பு, ஒழுக்கம்‌ 195. 
சீறின்‌ - கோபங்‌ கொண்டால்‌ 508, 899. 
௬ 


சுடச்சுட - வருத்த வருத்த 267. 

சுடரும்‌ - ஒளிவிடும்‌ ; ஓடும்‌ 267, 

கடல்‌ - சுடுதல்‌ 1159. 

சுடின்‌ - சுட்டால்‌ 1159, 

சூடும்‌ - வருத்தும்‌ 293 ; கொல்லும்‌ 306 ; வெதுப்பும்‌ 
799 ; கெடுக்கும்‌ 1019 ; வெதுப்பும்‌ 1907. 

சூட்ட - எரித்த 129, 


சுதை - சுண்ணாம்பு 714. 

சுமக்க - தலையினால்‌ தாங்குக ; பணிக 488. 

சுருக்கத்து-- வறுமை உண்டானவிடத்து 968. 

சுவை - உருகி 27, 255, 420. 

சுவைபட - சுவை உண்டாக 258. 

சுழலும்‌ - (பூமியைச்‌) சூழ்ம்து நிற்கும்‌ 777. 

சுழன்றும்‌ - (பிற தொழில்களில்‌) சுழன்று திரிந்தும்‌ ; 
செய்து திரிந்தும்‌ 1031, 

சுற்றத்தார்‌ - உறவினர்‌ ; சுற்றியிருப்பவர்‌ 521. 

சுற்றப்பட - சூழ்ந்திருக்கும்‌ வகை 524, 

சுற்றப்படும்‌ - சூழப்படுவான்‌ 525 


சுற்றம்‌ - சுற்றத்தார்‌; உறவினர்‌ (சூழ்ந்திருப்பவர்‌) 
166, 451, 522, 529, 584, 1025. 


சுற்றம்‌ஆ - சுற்றத்தவராக நினைத்து 1025. 
சுற்றம்தழாஅல்‌ - சுற்றத்தாரைத்‌ தழுவுதல்‌ [58]. 
சுற்றும்‌ - சூழ்ச்துகொள்வர்‌ 1025 


சூ 
ஆடிவீர்‌ - அணிந்தீர்‌ 1913, 
சூதர்க்கும்‌ - சூதாடுவோர்க்கும்‌ 982, 
சூதினை - சூதாடலை 921. 
சூதின்‌ - சூதாட்டத்தைப்‌ போல 984, 
க்தி ர அதத்‌ வரும்‌ குற்றம்‌ [94] 936; 


ஆதேபோல்‌ - குதாடுவதைப்‌ போல 940, 
சூழ - எண்ண ; நினைக்க 176. 
சூழ - எண்ண, நினைக்க 176. 
13 


146 கழற்க 


சூழற்க - நினையாது விடுக 204. 

ரூழாது - ஆராயாமல்‌ 465, 554. 

ரூமின்‌ - எண்ணுவானானால்‌ 204; ஆராய்ம்தாலும்‌ 
380, 


ழும்‌ - எண்ணும்‌ 204 ; 824, 

நழ்ச்சி ஆலோசனைக்கு, உபாயம்‌ நினைத்தல்‌ 671. 
ரூழ்ந்தவன்‌ - எண்ணியவனுக்கு 204, 

சூழ்ந்து - உபாயம்‌ ஆராய்ந்து 445, 461, 640.. 
சூழ்ந்துவிடும்‌ - எண்ணித்‌ துணியும்‌ 451, 

சூழ்வது - கினைதல்‌ 1276. 

சூழ்வாரை - அமைச்சரை 445, 

சூழ்வார்‌ - அமைச்சர்‌ 445 ; எண்ணுபவர்‌ 1294, 
சூழ்வான்‌ - மறவாதவன்‌ 925. 


செ 
செருந்து - கொன்று 259. 
செந்தாரின்‌ - இறந்தவரைக்‌ காட்டிலும்‌ 926. 
செத்தாருள்‌ - இறந்தவருள்‌ 814, 
த்தான்‌ - இறந்தவன்‌ 1001. 
செப்பம்‌ - ஈடுவு நிலைமை 112, 119; மாருமை 951. 
ப்பின்‌ புணர்ச்சிபோல்‌ - செப்பும்‌ மூடியும்‌ சேர்வது 
போல 887. 
செப்பு - சிமிழ்‌ 887. 
செம்பாகம்‌ - நேர்பாதி 1092, 
செம்பொருள்‌ - அறத்தினை 91; இன்பப்பொருள்‌, 
கடவுள்‌ 858. 
செம்மல்‌ - செருக்கு 880. 


செய்கலான்‌ 147 


செம்மாக்கும்‌ - இறுமாக்கும்‌, செருக்குவான்‌ 4017. 

செய - செய்தற்கு 1021, 

0ஈயக்கிடந்தது - செய்யக்கூடியது 446; செய்தற்‌- 
குரியது 1001, 

செயப்பட்டார்‌ - உதவி செய்யப்பட்டவர்‌ 105, 

செயலின்‌ - செய்தலை விட 679, 

செயல்‌ - செய்க 88; செய்தல்‌ (அறிவை உண்டாக்‌- 
குதல்‌) 67 ; செய்தல்‌ 316, 318; செய்க 383, 
461, 471, 489, 516, 518, 687, 668, 675, 
676, 675, 948, 949. 

செய்டி ஆற்றக்‌ - செய்து கொள்ள வல்லவனாவான்‌ 

்‌. 

செயற்கு - செய்தற்கு 26; உண்டாக்குவதற்கு 
875 ; செய்து கொள்வதற்கு 781. 

செயற்கை - செய்யத்‌ தகுவன, செய்யும்‌ திறம்‌ 687, 

செயற்பாலது - செய்ய வேண்டுவது 40. 

செயன்முறை - செய்யும்‌ முறை 077, 

செயிரில்‌ - குற்றத்தில்‌ நின்றும்‌ 258. 

செயிர்‌ - நோய்‌ 380. 

செயிர்ப்பவர்‌ - பகைப்பவர்‌ 880. 

செயின்‌ - செய்தால்‌ 104, 109............. ல்‌ 

செயும்‌ - செய்யும்‌ 219. 

்‌ செய்‌ - செய்யப்படுவதாகிய 265, 

செய்க - செய்யவேண்டும்‌ 86, 512, 669; தேடிச்‌ 
சேர்க்க 759; செய்க 893. 

செய்கலாதார்‌ - செய்ய மாட்டாதவர்‌ 26. 

செய்கலான்‌ - செய்யான்‌ 848, 


148 செய்கீற்பாற்க 


செய்கிற்பாற்கு - செய்ய வல்லவனை 515. 

செய்கையும்‌ - செய்யும்‌ வகையும்‌ 681. 

செய்தக்க - செய்யத்தக்க 466. 

செய்தலின்‌ - செய்தலைப்‌ பார்க்கிலும்‌ 182, 199 

செய்தற்கரிய - (முன்‌) செய்தற்‌ கரியனவா யிரும்க- 

5௦) வற்றை 489 

செய்தாங்கு - (தாம்‌) செய்தவை போல 808. 

செய்திறந்த - செய்துபோன 1875. 

செய்து - படைத்து 660; நட்புச்‌ செய்‌.துகொண்‌்- 
டாலும்‌ 815. 

செய்தொழில்‌ - செய்யும்‌ தொழில்‌ ; செயல்கள்‌ பது 

செய்ப - செய்வர்‌ 1195. 

செய்யப்படும்‌ - செய்யவேண்டும்‌ 385. 

செய்யப்பட்டார்‌ - பெற்றுக்‌ கொண்டவரது 105, 

செய்யல - செய்யமாட்டா 1086. 

செய்யவள்‌ - இலக்குமி 167, 

செய்யற்க - செய்யாது விடுக 205, 206, 327, 590, 
655, 656 

செய்யாக்கால்‌ - செய்யாத விடத்து 987. 

செய்யாது - செய்யாமல்‌ 219, திறவாது 255; 
செய்யாமல்‌ 487, 588. 

செய்யாது அமைகலா ஆறு - செய்யமாட்டாது வருந்து 
கின்ற இயல்பாகும்‌ 219. 

செய்யாமல்‌ - முன்‌ ஓர்‌ உதவி செய்யாதிறாறாக்க 101; 
து ஓர்‌ இன்னாமையும்‌) செய்யா திருக்க 
218. 

செய்யலமா - செய்யாதிருத்தல்‌ 157, 261, 267...... 


[2 


பல்க 149 


செய்யார்‌ - செய்யமாட்டார்‌ 164... 

செய்யாவிடல்‌ - செய்யாதுவிடல்‌ என்பது செப்யா- 
விடல்‌ என நின்றது 208. 

செய்யாள்‌ - இலக்குமி 84, 

செய்யாள்‌ - செய்யமாட்டான்‌ 210; செய்யாதவன்‌ 
865 

செய்யின்‌ - செய்தால்‌ 154... 

செய்யும்‌ நீர - செய்யவேண்உய௰ய கடமைகளை 210. 

செய்வாரிள்‌ - செய்வாரிலும்‌ பார்க்க 995. 

செய்வாளேல்‌ - செய்வான்‌ ஆனால்‌ 655. 

செய்வினை - செய்யும்‌ கருமம்‌ 455, செய்கின்ற 
வினையை 677. 

செய்வேள்‌ - (உபசாரம்‌) செய்வேன்‌ 1811. 

செரு - போர்‌ 569. 

செருக்கி - களித்து, இறுமாந்து 916. 

செருக்கு - செல்வம்‌ மகழ்ச்சி; பெருமிதம்‌ 180; 
அகந்தை; மயக்கம்‌ 201; மயக்கம்‌ 346; 
அகந்தை 481; பெருமிதம்‌ 598; மேம்பாடு; 
பெருமிதம்‌ 018; அகந்தை 750; மயக்கம்‌ 
844 ; செல்வம்‌ 860 ; களிப்பு 878, 1193. 

செல - போக 492; மனம்‌ கொள்ளும்படி 424, 
686, 719, 722, 724, 728, 730. 

செலல்‌ - செல்கின்றது ; செல்வதற்குக்‌ காரணம்‌ 
1298. 


0சலவீடாது - செல்லவிடாது 429, 

செலவு - செல்லுதல்‌ 766. 

பசல்‌ இடத்து - பலிக்கக்கூடிய இடத்து 301, 
செல்க - செல்வானாக 684, 


150 செல்கிற்பின்‌ 


செல்கிற்பின்‌ - செல்லமுடியுமரயின்‌ 1170. 

செல்பவர்‌ - பேோகின்றவர்‌ 1088. 

செல்லா - பலியா 802; உணவு செல்லாத (மண); 
வறுமை கூர்ந்த 880; செய்யாத 561; நீய்‌- 
காத 769; போகாத 1955. 

செல்லாத்து - முடியாதது 472. 

செல்லாது - கடவாது 18, 326. 

செல்லாத்துளி - ஒன்றாலும்‌ நீக்க முடியாத பிணக்கு; 
நீங்காத வெறுப்பு 769. 

செல்லாமை - பிரியாமை 1151, 

செல்லா வாழ்க்கை - வறுமை 380. 

பார்த்து - சென்று பாராமல்‌ இருந்தால்‌ 


செல்லிடத்து - பலிக்குமிடத்தில்‌ 301. 

செல்லுமீடத்து - கோபித்துச்‌ செல்லும்போது 250. 

செல்லும்‌ வாய்‌ - செய்யக்கூடிய இடம்‌ 88; முடியும்‌ 
வழி; முடியும்‌ உபாயம்‌ 678. 

செல்வச்‌ செவிலி - செல்வத்தையுடைய செவிலி 757. 

செல்வது - போவது 767. 

செல்வத்திற்கு - மிக்க பொருளுக்கு 178. 

செல்வத்துள்‌ செல்லம்‌ - செல்வங்களுள்‌ மேலான 
செல்வம்‌ 241, 411. 

செல்வமும்‌ - செல்வத்தையும்‌ 81. 

செல்வம்‌ - மிக்க பொருள்‌ 81, 125...... 

செல்வம்‌ தகைத்து - மிக கன்மையுடையதாம்‌ 125. 

செல்வரை - பொருளுடையவரை 752. 

செல்வர்‌ - பொருளுடையவர்‌ 731, 1010. 


செறிவு 151 


செல்வாய்‌ - போகின்ற நீ; போவாய்‌ 1248. 

சல்வார்‌ - போவார்‌ 1185. 

செல்வான்‌ - செல்பவன்‌ 950. 

சல்‌ வி௫ந்து - சென்ற விருந்தினர்‌ 86, 

செவிக்குண்வு - செவிக்குணவாகிய கேள்வி 412. 

செளிச்‌ செல்வம்‌ - கேள்வியால்‌ வரும்‌ செல்வம்‌ 411, 

செவிச்‌ சொல்லும்‌ - (மற்றவர்‌) காதில்‌ மறைத்துச்‌ 
்‌ சொல்லுதலும்‌ 094, 

செவியிற்‌ சுவை - ஈகை, வீரம்‌, கோபம்‌, அச்சம்‌, 


இழிவு, வியப்பு, சாந்தம்‌, காமம்‌, அருள்‌ 
என்பன 480. 


செவிலி - வளர்ப்புத்‌ தாய்‌ 757. 

செவ்வி - ஏற்றகாலம்‌ 180, 565, 1289. 

செவ்விது - கன்மையுடையது 279. 

ன்‌ து வேறு - அறிவுடையராதலும்‌ வேறு 


செவ்வியான்‌ - ஈல்ல மன முடையவன்‌ 169. 
செறப்பட்டவர்‌ - கோபிக்கப்பட்டவர்‌ 895. 

செறு ௮ - இனிய 1097. 

செரு த்து கி பின்‌ இனிதாப்‌ முன்‌ இன்னாத 
செறு ௮ அய்‌ - தூர்க்க முயல்‌ 1200. 

செரு அர்‌ - கோபிக்கா தவர்‌ 1096, வெகுளார்‌ 1292, 


சரித - செருக்கை வளைகளை அணிந்தவள்‌ 
5. 


செற்தோறும்‌ - சேரச்‌ சேர 1100. 
த அச்சம்‌ 128, கூட்டம்‌ 684; அடக்கம்‌ 


152 செறின்‌ 


செறின்‌ - கோபித்தால்‌ 778, 897, 900. 
செறு - அழிக்கின்ற 794. 

செறு பகை - அழிவு செய்யும்‌ பகை 734. 
செறுநர்‌ - பகைவர்‌ 488, 759. 

செறுப்ப - அடக்க, அடக்கியபோது 1318. 
செறுவார்‌ - பகைவர்‌ 208, 421, 849, 869, 


சறுவார்க்கு - வருத்துவார்க்கு 2038 ; 421, 849, 869. 
செற்றவர்‌ - அகன்று சென்றவர்‌ 1256. 


செற்றார்‌ - பகைவர்‌ 446, 1097; வெறுத்தார்‌ 1245, 
செற்றுர்க்கும்‌ - பகை கொண்டாருக்கும்‌ 818. 
செற்றார்பின்‌ - பிரிந்து சென்றவருக்குப்பின்‌ 1255. 
சற்று ப்‌ 168, அடக்கி 3885; வருத்தி 


சென்ற - போன 499, 1261. 
சென்றது - போனது 1984. 
சென்று நிலை - சென்றுகிற்கும்‌ நிலை 966. 


சென்றுவந்தற்று - ஏந்திரக்‌ கயிற்றால்‌ சென்று 
வம்தாற்‌ போலும்‌ 1058. 


சென்றேன்‌ - போயினேன்‌ 1259, 1284. 


சே 


சே - அழயெ, சிவந்த 1110. 

சேண்‌ - தாரம்‌ 869, 12381, 1269. 

சண்‌ இகவா இன்பம்‌ - அணித்தில்‌ வரும்‌ இன்பம்‌ 
869. 


சேரா - வம்தடையமாட்டர 5. 
சேராதார்‌ - இடைவிடாது நினையாதவர்‌ 10. . 


சொலின்‌ 


சேராநு - சேராமல்‌ 784, 

சேரின்‌ - சேர்ந்தால்‌ 498. 

சேரும்‌ - சென்றடையும்‌ 179. 

சேர்‌ - சோந்த; பற்றி வருகின்ற 5. 

சேர்ந்த - செறிந்த 248; மிகுதியாகக்கூடிய 492 
பொருந்திய 694, 910. 

சேர்ந்த நகையும்‌ - (பிறரோடு) சேர்ந்து சிரித்தலும்‌ ; 
முகம்‌ பார்த்துச்‌ சிரித்தலும்‌ 694. 

சேர்ந்நாரைக்‌ கொல்லி - நெருப்பு 306 

சேர்ந்தார்‌ - அடைந்தவர்‌ (இடைவிடாது நினைப்‌ 
பவர்‌) 8. 

சேர்ந்தார்க்கு - இடைவிடாது நினைந்தவாக்கு &, 7, 8. 
சேர்ந்தார்க்கு அல்லால்‌ - சேராதவருக்கு 7, 8. 
சேர்ந்து - கூடி 492, 691; வயப்பட்டு 910, 

சேர்வது - சேர்ம்திருப்பது 721, 

சேயிழை - சிவந்த இழை, அழகிய ஆபரண- 
மணிந்தவள்‌ 1110, 

சேறல்‌ - செல்லுதல்‌ 1256. 

சேறி - செல்‌ 1244 ; செல்கின்றாய்‌ 1240, 1999, 


சொ 


சொரிந்து - ஊற்றி 259, 718. 
சொரியிலும்‌ - கொட்டினாலும்‌ 876. 
ல்‌ 139, 291, 647; சொல்லுக 


சொலவர்க்கு - சொல்லைபுடையவர்க்கு 94, 
சொன்‌, - சொல்லையுடையவன்‌ 95, 


154 சொல்ல்‌ 
சோலால்‌ - (1) சொல்லுடனே (2) புகழோடு மேவி 
387. 


சொல்சை - சொல்லின்‌ கண்ணது 98. 

சொலிலும்‌ - சொன்னாலும்‌ 96, 195, 1096. 

சொல்‌ - வார்த்தை 65, 08...சொல்லை உண்டாக்‌- 
குதல்‌ 70 ; பிறர்க்கு நன்மை பயக்கும்‌ இனிய 
சொல்‌ 97; புத்தி சொல்பவரின்‌ சொல்‌ 
889; பேச 402; அமைச்சரது சொல்‌ 648; 
கோமித்துச்‌ சொல்லும்‌ சொல்‌ 1147. 


ரல்‌ இழுக்குப்பட்டு - குஜ்தமான சொற்களைச்‌ 
சொல்லி 127. 


சொல்‌ சோர்வுபடும்‌ - பயனற்ற சொல்லாய்‌ முடியும்‌ 


சொல்ல - (மெலியவர்‌ தம்‌ குறையைச்‌) சொல்ல 
1078. 


சொல்லல்‌ - சொல்லுதல்‌ 192, 684, 649, 718, 718. 
சொல்லற்க - சொல்லாதொழிக 184, 200, 719. 
சொல்லன்‌ - சொல்லையுடையவன்‌ 886, 566. 
சொல்லா - சொல்லாமல்‌ 697, சொல்லாத 984. 
சொல்லாட - (தா என்று) சொல்லி இரக்க 1070, 
சொல்லாடார்‌ - அவரறியச்‌ சொல்லாமல்‌ 818. 
சொல்லாதார்‌ - சொல்லமாட்டாதவர்‌ 798, 
சொல்லாது - உரையாடாது 403. 

சொல்லாமை - சொல்லாதிருத்தல்‌ 197. 

சொல்லாய்‌ - சொல்‌ 1241, 

சொல்லார்‌ - சொல்லமாட்டார்‌ 198, 199, 417. 
சொல்லான்‌ - சொல்லோடு 685, 


சோரவிடல்‌ 155 


சொல்லி - அறிவித்து, உரைத்து 187, 424, 646, 
685, 686, 697, 724, 795; 1280. 

சொல்லிலுல்‌ - சொல்லால்‌ 82. 

சொல்லினும்‌ - சொன்னாலும்‌ 197. 

சொல்லின்‌ - சொன்னால்‌ 184, 197 ; சொல்லவேண்டு 
மாயின்‌ ; சொற்களில்‌ 200; சொல்லினது 
711, 712, 718, 721 ; சொன்னால்‌ 826, 1046. 

சொல்லின்‌ தொகை - சொல்லின்‌ வகை ; வகைகளா- 
வன செஞ்சொல்‌, இலக்கணச்‌ சொல்‌, குறிப்‌- 
புச்‌ சொல்‌--711, 721. 

சொல்‌ ஏர்‌ உழவர்‌ - சொல்லை ஏராக உடைய 
அமைச்சர்‌ 872. 

சொல்லுக - சொல்வாயாக 197. 200, 644, 645, 
711, 712. 

சொல்லுதல்‌ - கூறுதல்‌ 648, 644, 

சொல்லும்‌ - கூறும்‌ 160; 185; 193. 

சொல்லுவ - சொல்லுவன 1288. 

சொல்லுவார்‌ - சொல்லுதற்கு உரியார்‌ 719, 722. 

சொல்லுவான்‌ - செல்லுபவன்‌ 191. 

சொல்வணக்கம்‌ - பணிந்த சொல்‌ 827. 

சொல்வன்மை - சொல்லும்‌ வலிமை 682; தனது 
எண்ணம்‌ நிறைவேறும்படி சொல்லும்‌ ' 
சொற்களை வன்மையாகச்‌ சொல்லுதல்‌ [65] 


சோ 


சோகாப்பர்‌ - துன்பப்படுவர்‌; சோகாப்பு-அன்பம்‌ 


சோரவிடல்‌ - சேோரவிடுக ; கழியவிடுக 818, 


156 சோரர்‌ 


சோரா - சோர்ந்தும்‌ 689. I 

சோரார்‌ - சோர்வுபட (வழுப்பட) சொல்லார்‌ 721. 

சாரும்‌ - வெளிவீடுவான்‌ 847 ; கழலும்‌ 1284. 

சார்வீலது - (தன்னைப்‌ பிறரறியமுடியாதபடி) எச்‌- 
சரிக்கையாயிருத்தல்‌ 586. 

சோர்விலன்‌ - மறவாதவன்‌ 047. 

சார்வு - மறதி, அயர்வு 56, 581, தளர்வு 586, 642; 
மறப்பால்‌ ஒழிதல்‌ 647 ; தளர்வு 9380, 1044, 

்‌ சோர்வுபடும்‌ - மறையும்‌ 405; ஏற்றுக்கொள்ளப்‌- 

படாது 1046. 


ஞா 
ஞாட்பினுள்‌ - போர்முனையில்‌ 1088, 
ஞாலங்கருதுபவர்‌ - பூமி முழுவதையும்‌ வெல்ல நினை ட்‌- 
பவா. க 
ஞாலத்தீற்கு - உலகில்‌ வாழும்‌ உயிர்களுக்கு 557. 
ஞாலத்தின்‌ - மண்ணுலகத்திலும்‌ 109. 
ஞாலத்து - உலகத்திலே 141, 
ஞாலம்‌ - உலகத்தில்‌ வாழ்பவர்‌ 245; பூமி 485, 
648, 1016; உலகில்‌ வாழ்பவர்‌ 1058. 
 ஞாள்று - பொழுது, காலம்‌, 44, 145... ல 


த 
ற்‌ - தகுதியாக; ஏற்க 891, 
ந்கர்‌ - ஆட்டுக்கடா 486. 


தகவிலர்‌ - ஈடுவு நில்மையற்றவர்‌ ; தருமமில்லாத- 
வர்‌ 114, 


தக்காங்கு 157 


தகுதி - நடுவு நிலைமை 111. 

தகுதியான்‌ - பொறையால்‌ 158. 

நகை - ஈன்மை 56; தகுதி, குணம்‌ 648; தகுதி 
768, மேம்பாடுஆடல்‌ பாடல்‌ அழகு 916; 
தன்மை (நாணம்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு) 
1084; மிகுதி 1805; அழகு [109] 

தகைத்து - சிறப்பினை யுடையது 125 ; தன்மையுடை- 
யது 486; பெருமையுடையது 1064, 

நகைமாண்ட - பெருமை மிக்க 897, 

தகைமை - பெருமை 405; உயர்குணம்‌ 618; 
உரிமை 700, 802, 805, 808; உயர்குடிப்‌- 
பிறப்பு 968; நிறையுடைமை 1255. 

தகைமைக்‌ கண்‌ - பெருமையுள்‌ 874. 

நகைமையலர்‌ - பெருமையுடைவர்‌ 447. 

த்கைய - தன்மையுடையன 418, 

த்கையால்‌ - தோற்றப்‌ பொலிவால்‌ 768; தன்மை. 
யால்‌, உரிமையால்‌ 804; தன்மையோடு 
1083; களிப்பு மிகுதியால்‌, பெருமிதத்தால்‌ 
1182. 


தகையாள்‌ - தன்மையுடையவன்‌ 217; உரிமையால்‌ 
804. 


த்க்க - தகுதியுடைய பொருள்கள்‌ 54, 466, 805. 
த்க்கது - தகுதி உடையது 088, 686, 759, : 780, 
1018, 1137, 11725. 
ற்க்கது உடைந்து - தகுதி உடைத்து 990, 
தக்களள்‌ - தகூதியாயினள்‌, அமைந்தாள்‌ (புலம்‌- 
தாள்‌) 1816. ்‌ 
தக்காந்கு - தக்க முறையாக 561, 
ர்க்‌ 


158 தக்கார்‌ 


தக்கார்‌ - தகுதியுடையவர்‌ 114, 446, 781; தகுதி- 
யுடையோர்‌ (முனிவர்‌); ஏற்புடையரை 1051. 


தக்கார்க்கு - த௫ுதியுடையவர்களுக்கு, அறிவுடை- 
யோர்‌ முனிவர்‌ முதலாயினார்க்கு 212, 1005, 

த்க்காள்‌ - தக்கபடி செலவு செய்பவள்‌ 51. 

தங்கண்‌ - தம்மிடத்தில்‌ 107. 

தங்கா - உள்ள ஆகமாட்டா 19. 

தங்கி - நின்று 472. 

தங்கியான்‌ - தல்கயவனது 117. 

நங்கிற்று - நிலைபெற்றது 618; அடங்கிற்று 874. 

தங்குதல்‌ - கிடத்தல்‌ 671. 

தங்கும்‌ - நிலைபெறும்‌ 889, 

தஞ்சம்‌ - எளிமை 868, 1800. 

தஞ்சம்‌ எளியன்‌ - மிக எளியன்‌, (இவை ஒரு பொருட்‌ 
பன்மொழிகள்‌) 

தடிந்து - கடல்நீரை உண்டு அதற்குக்‌ குறைவு 
செய்து 17, 

தணந்தமை - பிரிந்தமை 1888, 1277. 

தணிக்கும்‌ - தீர்க்கும்‌ 948. 

நண்‌ - தாழ்மையான 548 ; குளிர்‌ 1104 ; மென்மை 
1299. 

தண்டம்‌ - தண்டனை 567. 

தண்டா - தணியாத 1171. 

தண்டாநோய்‌ - தணியாத நோய்‌ 1171. 

நட்ட சாக்‌ - குளிர்ந்த துறையையுடையவன்‌ 


ந்ண்டெணன்னும்‌ - குளிரும்‌ 1104. 


தமியள்‌ 159 


நனிபதத்தால்‌ - தாழ்ந்த நிலையில்‌ ; தண்பதம்‌-முறை- 
யைச்‌ சொல்லுதற்குத்‌ தாழ்த்தும்‌ காலம்‌ 
(மண) 548. 

தண்மை - அருள்‌ 80. 

தத்தம்‌ - தங்கள்‌ தங்கள்‌ 505. 

தந்த - சம்பாதித்த 912; அறிவித்த 588. 

தந்தது - வந்த அதனை 1065. 

தந்‌ தம்‌ - தரம்‌ தாம்‌ செய்த 68. 

தந்தார்‌ - வரக்காட்டினார்‌, உண்டாக்கினார்‌ 1182, 

தந்தாள்‌ - கொடுத்தாள்‌ 1135. 

தந்து - கொணர்ந்து 1089 கொடுத்து 1188. 

தந்தை - தகப்பன்‌ 67, 

தந்தைக்கு - தகப்பனுக்கு 70. 

தப்பா - தவறாது கோயைத்‌ தீர்க்கும்‌ 217. 

தம - தம்முடையவை 120, 876. 

நமக்கு - தங்களுக்கு 72, 319. 

தமது தல்‌ முயற்சியால்‌ வற்த) தமது பொருளை 


தமது ட கீழ்‌ - தமது அரசர்‌ குடையின்‌ கீழே 
034, 


தமபோல்‌ - தம்முடையதுபோல 190. 
தமரின்‌ - தமராவதிலினும்‌ 814. 

தமர்‌ - சுற்றத்தார்‌ 529, 887, 1027, 1800, 
தமர்‌ ஆ - தனக்குச்‌ சுற்றத்தினராக 448. 
தமியர்‌ - தனியாயிருந்து 229. 


தமியள்‌ - தனித்தவளாய்‌ (கணவனை இல்லாத- 
வளாய்‌) 1007, 


160 தமீயலய்‌ 


தமீயஜய்‌ - தனியஞய்‌ (சுற்றம்‌ ஈட்பு, படை முதலி- 
யன இல்லாதவனாய்‌) 878. 

தம்‌ - தமது 68...; தமரை 6. 287, 829, 1191. 

தம்‌ கண்‌ - தமக்கு நேர்ந்த 107. 

தம்‌ நோவார்‌ - தம்மை நொந்து கொள்பவர்‌ 287. 

தம்‌ பழி - (இரக்க) அவருடைய பழி 1051. 

தம்மின்‌ - தம்மிலும்‌ பார்க்க 08, 444, 

நம்மை - தங்களை 151, 287, 848, 1083, 1819. 

தரிமொடு - தம்‌ நில்மையோடு 4170. 

தரலால்‌ - கொடுத்தலால்‌ 181. 

நரற்ரு - தருதலால்‌ 1214. 

தீரின்‌ - தந்தால்‌ 118. 

தருக்நி - விரும்பி ; மேற்கொண்டு 985. 

தரும்‌ - கொடுக்கும்‌ 71, 171; (அவனுக்குக்‌) 
கொடுக்கும்‌ ; தரும்‌ என்பது இடவழுவமைதி 
153 ; கொடுக்கும்‌ 275... 

தருவநு - கொடுப்பது 546, 839, 984. 

நருவார்‌ - விற்பவர்‌ 256. 

நருஉம்‌ - கொடுக்கும்‌ 484, 651, 

நல்‌ - சிரம்‌ 9, 16; சிறப்பு, சிறந்தது 48, 47...) 
நெளிவு 857. 

நலக்கூடி - ஓரிடத்திற்‌ கூடி 894. 

தலச்‌ செல்லா வண்ணத்தால்‌ - பின்னும்‌ அக்‌ காரி- 
யத்தைச்‌ செய்யா மற்பொருட்டு 561, 

தலைப்படாதார்‌ - உபசரிக்க மாட்டாதவர்‌, (பயனை) 
அடையாதவர்‌ 88. 

தலைப்படுவர்‌ - அடைவர்‌ 356. 


தாவா வினை 161 


தலைப்படுவார்‌ - பெறுவார்‌ 1289, 

தலைப்பட்டார்‌ - அடைந்தவர்‌ 848. 

தலைப்பிரிதல்‌ - நீங்குதல்‌ 955. 

தலைப்பிரிந்த - நீங்கிய 258. 

தலைப்பிரியா - நீங்காத; தலைப்பிரிதல்‌ - இடத்தில்‌ 
கின்று நீங்குதல்‌ 97. 

தலைப்‌ பிரியதரார்‌ - நீக்காதார்‌ 810, 

தலைப்‌ பெய்து - எதிர்ப்பட்டு, கண்டு 405, 

. தலை மக்கள்‌ - தலைவராகிய வீரர்‌ 770. 

தலயான்‌ - சார்பின்‌ கண்‌ 1196. 

தலையின்‌ - தலையினின்றும்‌ 964, 

தலைவந்த - முன்வந்த 767. 

தவத்தால்‌ - தவ வலியால்‌ 264, 

தவத்திற்கு - துறவினது 261. 

தவமுடையார்க்கு - (முன்‌ பிறப்பில்‌) தவம்‌ செய்த- 
வருக்கு 262, 

தவம்‌ - மனம்‌ புலன்‌ வழி போகாமல்‌ நிற்றற்குச்‌ 
செய்யும்‌ உண்டி சறுக்கல்‌ முதலியன 19, 
262, 268, 265, 266, தவ வேடத்தில்‌ 974, 

தவல்‌ - கேடு, தவறுதல்‌ 858, பிழைத்தல்‌, தவ- 
அண்ணாதலும்‌ 856. 

தவறிலர்‌ - தவறுதல்‌ இல்லாதவர்‌ 1325. 

தவறு - குற்றம்‌ 469, 1154, 1286, 1331, 

தவ! - கெடாமைக்கு ஏதுவாகிய 897. 


தவா ௮ - கெடாது வருகின்ற 361. 
த்வா அநு - முடிவின்றி 368. 
தாவ வினை - கெடாமைக்கு ஏதுவாகிய செயல்‌ 367. 


162 த்வ்வை 


தவ்வை - தமக்கை; மூதேவி 167, 
தழால்‌ - தழுவுதல்‌ [58]. 

தழ்‌இ - தழுவி, அணைத்து 544; 913. 
தழிஇயது - ஈட்பாக்குவது 425, 

தளர்ந்து - தவறி 716. 

தளிர்த்து - கொழும்துவிட்டு- 78. 

தளிர்ப்ப - இன்பத்தால்‌ தழைக்க 1106, 
தள்ளா - குறைவில்லா 781. 

தள்ளாது - தவறாது 290. 

தள்ளாமை - தவருமை 596. 

தள்ளினும்‌ - தவறினும்‌ 596. 

தள்ளும்‌ - தவதிப்போம்‌ 290. 

நறுகண்‌ - வீரம்‌; யூர்க்கம்‌ 788. 

லு எண்ம - கணவன்‌ ; தன்னைக்‌ கொண்டவன்‌ 


தற்று - இறுகக்‌ கட்டிக்கொண்டு 1028. 
தனக்கு - தன்‌ பொருட்டு 847. 
தனித்தொழிய - தனித்துக்‌ டக்க 388. 
தனிமை - தனியேயிருக்கும்‌ தன்மை 814, 
தன்‌ - தன்னை 51, 56...... 
தன்‌ காத்து - (கற்பினின்றும்‌ தவறாமல்‌) தன்னைக்‌ 
காத்து 56. 
தள்‌ கொண்டாள்‌ - கணவன்‌ 56. 
தன்‌ செய்து - தனது பொருளைப்‌ பெருக்கி 878... 
தன்‌ செற்று - தன்னை வருத்தி 1009. 
“ நன்‌ நாளை - தனக்குச்‌ சென்ற நாளை 776. 
தன்‌ நோய்‌ - தன்னாலாகிய நோய்‌ 1109. 


தாம்‌ வேண்டின்‌ நல்குவர்‌ 168 


தன்மை - இயல்பு 1144, 

தன்மைத்து - இயல்புடையது 855. 
தள்மையவர்‌ - இயல்புடையவர்‌ 855. 
தன்மையான்‌ - இயல்புடையவன்‌ 511, 
தன்னின்‌ - தன்னைக்‌ காட்டிலும்‌ 250, 603. 
தள்னை - 206, 208...... 


தா 

தூ - கேடு 858. 

தா அம்‌ - தாம்‌ 1176, 

தா அயது - கடந்து; கடக்கப்பட்டது 610. 

தாக்க - மோத 1068. 

தாக்கற்கு - பாயும்‌ போருட்டு 486. 

தாக்கு - வருத்தவல்ல 1089, 

தாங்காது - பொறுக்கமாட்டாது 990, 

தாங்கி - சுமந்து, பொறுத்து 788; தடுத்து 767, 

தாங்கும்‌ - சுமக்கும்‌ 151; தடுக்கும்‌ 767. 

தாமரைக்‌ கண்ணுள்‌ - திருமால்‌ ; செங்கண்மால்‌ 1108. 

தரமரையினள்‌ - இலக்குமி 617. 

தாமுடைமை - தம்முடைமை 228. 

தாமே - தாங்கள்‌, ஏ பிரி நிலை 229 

தாம்‌ - தாங்கள்‌ 158, 998...... சாரியை 658. 

தாம்‌ இன்புறுவது - தமக்கு இன்பம்‌ தரும்‌ கல்வி 399. 

தாம்‌ உடைய - தரம்‌ உரித்தாக உடைய 1299. 

தாம்‌ வேண்டின்‌ நல்குவர்‌ - தாய்‌ தற்தையர்‌ விரும்பும்‌ 
காதலருக்கு கொடுப்பர்‌ (மண). 1150 


104 தாயாறும்‌ 

தாயாலும்‌ - தாயினாலும்‌ 1047. 

தாய்‌ - பெற்றவள்‌ 69. 

தார்‌ - தூசிப்படை ; முன்படை 767. 

தாழாது - தாமதியாது 620 ; விரைந்து 1024, 

தாழ்‌ - தாழ்ப்பாள்‌ 71, 125. 

தாழ்ச்சி - நீடிப்பு 671. 

தாழ்ந்த - தாழ்தற்கு ஏதுவாகிய 908. 

தாற்விலா - குறைவில்லாத 781. 

தாழ்வீற்த்த - தாள்‌ போடப்பட்ட 1251. 

தாழ்வு - வறுமை 117; வறுமை 781 

தாளாண்மை - முயற்சி 618. 

தாள்‌ - பாதம்‌ 2, 7, 8; முயற்சி 212, 617, 1065. 

தாளம்‌ - கொடை 19, 295. 

தானே - வலிய, மற்றொருவன்‌ செய்யாமல்‌ 819, 
1024, அவளே 1109, 

தானை - படை 767, 768, 770, 1082. 

தானைஇல்‌ - படை நில்லாது 770. 

தான்‌ - 11, 17...... ; தேற்றப்பொருள்‌ 515, 785, . 
977, 1215; அசைநிலை 980. 

தான்‌ அறி - தான்‌ குற்றமென்று அறிந்தது 279. 

தான்காணுன்‌ - (அரசனால்‌ பழிக்கப்பட்டுத்‌) தான்‌ 
அறியாதவனாய்‌ முடியும்‌ 849. 


தி 
நீகழ்தரும்‌ - தோன்றும்‌ 1278. 
திகழ்வது - புலனாகின்றது 1273. 
நீங்கள்‌ - சந்திரன்‌ 1146. 


தினை 165 

திட்பம்‌ - உறுதி 661, 665, 670. 

திண்ணியர்‌ - வலியர்‌ (வினைத்திட்பமுடைமர்‌) 666. 

திண்மை - கலங்காத நிலை 54, வலிமை 743, 988. 

திரிந்தற்று - கெட்டது போன்றது 1000. 

திரிந்து - மரறுபட்டு 90, 452. 

திரியாது - வேறுபடாமல்‌ 124. 

நிரு - செல்வம்‌ 168, திருமகள்‌ 179 ; செல்வம்‌ 215, 
374, 408; திருமகள்‌ 519; செல்வம்‌ 508; 
திருமகள்‌ 920; அழகு 1011; நன்மை 1072; 
அழகு 1123. 

திருநுதல்‌ நல்லார்‌ - அழகிய நெற்றியுடைய குலமக- 
ளிர்‌ 1011. 


திருவிளை - செல்வத்தை 482, 616. 
திருவேறு - செல்வமுடையராதற்குரிய ஊழ்‌ வேறு 
874, 


திறப்பாடு - திறமை 640. 

திறம்‌ - கூறுபாடு 501, 1184, 1298. 

.திறளறிந்து - கொள்ளும்வகை அறிந்து 441, 

திறன்‌ - செய்யத்‌ தகுந்தவை 157; கூறுபாடு 179, 
இழிந்தவை 441, 085; தகுதி வேறுபாடுகள்‌ 
கேட்பவரின்றி 644; நெறி 754; (ஆகுபெயர்‌) 
உளையும்‌ தன்மையுடைய பழி 186. 

திறன்‌: அல்ல - செய்யத்‌ தகாதவை 157. 

நினல்‌ - தின்னல்‌ 254, 256. 

தினிய - தின்னுதற்‌ பொருட்டு 1296. 

தினை - தினை என்னும்‌ தானியம்‌ 104, 144, 433, 
1282. 


166 தின்பவர்க்கு 


நின்பவர்க்கு - உட்கொள்பவர்களுக்கு 252. 
தின்னும்‌ - இன்பதுபோன்று வருத்தும்‌ 1244. 


த 


“ஜீ - கொடிய 128, 188, 201, 206, 208, 210, 227; 
இழிதொழில்‌, 380; கொடிய 460; நெருப்பு 
674, 691; விளக்கு 999 ; நெருப்பு 947, 1104, 

தீஉழி - நரகம்‌ 168. [1159.] 

தீ எச்சம்‌ - நெருப்பின்‌ குறை 6174. 

நீகாய்வார்போல்க - நெருப்பில்‌ கூளிர்‌ கரய்பவர்‌ 
போல்க 691. 

நீங்கு - தீமை 827, 

தீச்சொல்‌ - தீய சொல்லாகவிருந்து 128. 

னை!" வங்கள்‌ 65; சேர்தல்‌ 227 ; தொடுதல்‌ 


நீண்டா - வம்தடையா 62. 

நீதி - கொடிது 182 ; துன்பம்‌ 190; கொடிது 192, 
222, 282. 302; கொடியது 422; கொடிது 
581; கொடுங்கோன்மை 754, 

நீது இன்றி - பிறருக்குத்‌ தமை இல்லாது 764. 

நீத - பாவமாகும்‌ 289. 

நீத்து£இ யற்று - விளக்குக்‌ கொண்டு தேடுதல்‌ 
போன்றது 929. ச 

நீ நட்பு - கெட்ட குணமுடையவரின்‌ நட்பு [82.] 

தீப்பரல்‌ - தீமையுடையவற்றை 206.. 

நீப்பிஸி - பொல்லாத நோய்‌ 227. 

தீமை ர்க்‌ கெடுதி 148, 991, 511; குற்றம்‌ 
984, 6 


தீவினை 167 


தீமைத்து - தீமையுடையது 450. 
தீமையிலாத - (பிறருக்குத்‌) தீமையில்லாத சொத்‌- 
களை 291. 


தீய - பிறருக்குத்‌ தீங்கு விளைக்கும்‌ சொற்கள்‌ 199; 
துன்பங்கள்‌ 202; கொடியவை 302, 308, 
975. 

தீயஆம்‌ - தீயவாய்ப்‌ பயன்படா 375. 

தியவும்‌ - தயவைதானும்‌ 875. 

தீயவை - துன்பங்கள்‌ 68; கொடிய வினைகள்‌ 202, 
205, 208. 

தீயில்‌ - நெருப்பில்‌ 1260. 

தீயிஐல்‌ - நெருப்பால்‌ 129. 

தீயினும்‌ - நெருப்பிலும்‌ பார்க்க 202. 

தீயுழி - கரகத்தின்கண்‌ 168. 

தீர - மூற்றுக 948. 

தீரா - நீங்காத 508, 510, 1201. 

தீரரமை - நீங்காமை 482. 

தீருநுதற்கு - அழகிய நெற்நியுடையவளுக்கு 1123. 

தீர்க்கும்‌ - போக்கும்‌ 1241, 127. 

தீர்த்தல்‌ - போக்ஞுக 226. 

தீர்ந்த - நீங்கியவை 199 ; நீங்கிய 299, 

,தீர்ந்தன்று - விட்டது; தீர்க்தது 612. 

தீர்ந்தாரின்‌ - விட்டாரைப்போல 612. 

தீர்ந்தார்‌ - கீக்கனவர்‌ 170. 

தீர்ப்பான்‌ - ஆத்றுபவன்‌ 950. 

தீர்வாம்‌ - நீக்கக்கடவோம்‌ 1068. 

தீவினை -, பிறருக்குத்‌ தமை உண்டாகும்‌ செயல்‌ 201. 


108 துகில்‌ 


துகில்‌ - ஆடை 1087. 

துச்சில்‌ - ஒதுக்கு 840. 

துச்சிலீருந்த - ஒதுக்குக்‌ குடியிருந்த 340. 

நுஞ்சல்‌ - உறங்குதல்‌ 1049. 

துஞ்சா - உறங்கமாட்டா 1179. 

துஞ்சிலர்‌ - உறங்கினார்‌ 926. 

துஞ்சின்‌ - உறங்குமாயின்‌ 1212, 

துஞ்சும்‌ - உறங்கும்‌ 1218. 

நுடைத்தவர்‌ - நீக்கினார்‌ 107. 

துடைத்து - போக்கி 615. 

துணிக - தெரங்குக 467. 

நுணிவாற்றி - துணிந்து 669. 

திணிவு - முடிவு 21; ஆண்மை 888; முடிவு 538, 

1; அஞ்சாமை 688. 

தினா - அளவு 22; உதவி 86, 41, 42, 51, 76; 
அளவு 87, 104; உதவி 182; அளவு 144, 
156, 397, 488; துணைவர்‌ 1994; அளவு 
1282. 

நுணாத்து - அளவினது 87. 

துணைமை - துஅணையாயிருக்குந்‌ தன்மை 688. 

நுணயர்‌ - பெருமையுடையவர்‌ 144, 

நுணையார்‌ - தணையாகிய தன்மையுடையவர்‌ 497. 

துப்பார்க்கு - உண்பவர்க்கு 12. 

துப்பின்‌ - வலிமையினையுடைய 895; பகையானால்‌ 


துளக்கு 169 

துப்பு - உணவு 12; உதவி, ஊன்றுகோல்‌ 106 ; 
வலிமை 862. 

“ துப்புரஜு - உணவு 268, 378, 1050. 

தும்மல்‌ - தும்முதல்‌ 1253 1203 

தும்மல்‌ சினைப்பது - தும்மல்‌ எழுவது 1203. 

தும்மினீர்‌ - 1817. 

தும்மினேன்‌ - 1317. 

தும்மு - தும்மல்‌ 1318. 

துயரம்‌ - துன்பம்‌ 799. 

துயர்‌ - கவலை 1135, 1165, 1256, 1275. 

துயர்‌ வரவு - துக்கத்தின்‌ வரவு 1165. 

துயிலின்‌ - உறங்குதலைப்போல்‌ 1103. 

தியில்‌ - நித்திரை 605. 

தியிற்றி - ௨.றங்கச்‌ செய்கின்ற ; துயிலப்பண்ணுத 
லால்‌ 1168. 

துய்க்க - உண்க 944, 

துய்த்தல்‌ - நுகர்தல்‌ ; அனுபவித்தல்‌ 877. 

துய்ப்பதும்‌ - அனுபவிப்பதும்‌ 1005. 

து£ீஇ - தேடி 929. 

துலை - ஒப்பு 986. 

துலை இலார்‌ - தாழ்ந்தவர்‌ 986. 

தவர்‌ - மிக 44,. முற்றாக 1050. 

துவ்வாதவர்‌ - வறியவர்‌ 42, 

துவ்வாமை - வறுமை 94. 4 

துவ்வாய்‌ - துகர நினையாய்‌ (சேர நினையாய்‌) 1294. 

துவ்வான்‌ - வலியிலன்‌ 862 ; துகரமாட்டான்‌ 1006. 

துளக்கு - அசைவு, நடுக்கம்‌ 699, 


15 


170 துளங்காது 


துளங்காது - அசைவில்லா து 668. ' 

துளங்கு - அசைவு 699. 

துளி - மழைத்‌ துளி 16; மழை 557. 

துறக்க - பற்றொழிக 342. 

துறந்தமை - பிரிந்துபோனமை 1157. 

துறந்தாரிள்‌ - துறவிகளைப்போல்‌ 159, 

துறந்தாரை - பிரிந்து போனவரை 1250. 

துறந்தார்‌ - பற்றினை விட்டவர்‌ 22, 159, 276 ; பிரிர்‌- 
தவர்‌ 810; பற்றுவிட்டவர்‌ 848, 586; பிரிந்து 
போயினவர்‌ 1188. 


துற்ந்தார்க்கு - துத்விகளுக்கு 268. 

துறந்தார்க்கும்‌ - சற்றத்தவரை விடப்பட்டவருக்கும்‌; 
துறவிகளுக்கும்‌ 42. 

துறந்தார்‌ தனை - (சாவினை) ஒழித்தவரோடு ஒப்பர்‌ 


துறப்பர்‌ - விடுவர்‌ 1017. 

துறப்பார்‌ - துறக்கும்‌ எண்ணமுடையவராக. இஃது 
ஆரீற்று எதிர்காலமுற்றுச்‌ சொல்‌ 878. 

நிறவற்க - விடாதிருக்க 106. 

துறைவன்‌ - காதலன்‌ 1157, 1277. 

துனி - வெறுப்பு 769; வறுமை 1010; வெறுப்பு 
1223 ; புலவி 1995; சிறிய பிணக்கம்‌ 1806, ' 
1822. 

துனி அரும்பி - துன்பத்தை உண்டாக்கி 1221. 

நுளித்து - ஊடி 1290. 

துன்பங்கள்‌ - கவலைகள்‌ 1045, 


தூங்காமை 171 
துள்பத்திற்க - (ஒருவற்குத்‌ துன்பம்‌ வந்தபோது 
9. 


துன்பத்துள்‌ - துன்பம்‌ வந்தபோது 106, 369, 629. 

துன்பத்துள்‌ துன்பம்‌ - மிக்க துன்பம்‌ 369. 

துன்பமுருவரின்‌ - கொடுப்பவன்‌ தன்‌ மனதில்‌ துன்ப- 
மடையாது கொடுத்தால்‌ 1058. 

துன்பம்‌ - கவலை 267, 368, 369, 615, 628, 629, 
769, 854, 940, 1052, 1166, 1223, 1307. 

துன்புறாஉம்‌ - துன்பத்தை உண்டாக்கும்‌ 94. 

துன்னற்க - (பிறரிடத்தே) செய்யாதிருப்பானாக 209. 

துன்னு - சேராமல்‌ 1250. 

துன்னுமை - புரியாமை ; அடையாமை 316. 

இ நெருங்கிப்‌ பழகியவர்‌ 188; சென்றவர்‌ 


தூ 
தூ - பற்றுக்கோடு ; பற்று 455 
தூஉய்மை - அழுக்கன்மை 864, 
தூக்கம்‌ - தூங்கியிருத்தல்‌ 668. 
கக்கம்‌ கடிந்து - காலம்‌ தாழ்த்தாது; தூங்கியிராது 


தூக்காத - ஆராயாத 480. 

தூக்கார்‌ - ஆராயாதவர்‌ 103. 

்‌ தூக்கி - ஆராய்ந்து 471, 912. 

தூக்கும்‌ - அளவு செய்யும்‌ 118, 818. 
தூங்கற்க - காலக்‌ தாழ்த்தாது செய்க 672. 
தூங்காது - விரைந்து 672. 

தூங்காமை - சோம்பி இராமை 888, 


172 தூங்கி 


தூங்கி - காலம்‌ நீடித்து; ஆறியிருந்து 672. 

தூங்குக - காலம்‌ நீடித்துச்‌ செய்க 672. 

தூங்கும்‌ - தொங்கும்‌ 1163. 

தூண்‌ - கம்பம்‌ 615, 988. 

தூண்டில்‌ - தூண்டிலிடும்‌ இரும்பு 951. 

தூண்டில்‌ பொன்‌ - தூண்டில்‌ இரும்பு 921. 

தூது - அரசரிடத்து தூது செல்வாருடைய தன்மை 


[69] தாது உரைத்தல்‌ 681, 682; காதன்‌ 
685, 686. 690; முன்‌ ஓடி 1928. 

'நூதொடு வந்த - தூதினைக்‌ கொண்டு வந்த 1211. . 

தூயார்‌ - அழுக்கில்லாதவர்‌ 456. 

தூய்மை - அழுக்கன்மை புனிதம்‌ ; சுத்தம்‌ 159, 
298, 455, 688. 

தூய்மையலர்‌ - தாபய்மையையுடையவர்‌ 711, 721. 

தூவாத - வெய்ய சொற்கள்‌“£686. 

தூவி - மென்மையான இறகு 1120. 

தூள்‌ - ஒழியேன்‌ 1021 

தூறு - போர்‌ 485. 

தூற்ற - அறிவிக்கமாட்டா 1157. 

'தூற்றார்‌ - இகழ்ர்து சொல்லார்‌ 1190. 

தூற்றும்‌ - இகழ்ந்து சொல்லும்‌ 188. : 


தெ 
தெய்வத்தால்‌ - ஊழால்‌ 619. 
தெய்வத்துள்‌ - தெய்வங்களுள்‌ 50. 
தெய்வத்தோடு - தெய்வத்துக்குச்‌ சமமாக 702. 
தெய்வம்‌ - தேவர்‌ 48; கடவுள்‌ 55, 1028. 


தெள்ளியர்‌ 173 


தெரிதல்‌ - ஆராய்தல்‌ 717. 

தெரிந்த - ஆராய்ந்தெடுத்த 462, ஆராய்ம்க 712. 

தெரிந்து - ஆராய்ந்து 28, 182, 186, 501, 712, 
1172, 


தெரிந்து செயல்‌ வகை - ஆராங்ற்து செய்யும்‌ திறமை 
47]. 


தெரிந்து வினையாடல்‌ - தெளியப்பட்டவரை அவா்‌ 
செய்யவல்ல வினையை அறிந்து அவற்றின்‌ 
கண்ணே செலுத்துதல்‌ [52]. 
தெரியா - ஆராயாத 588. 
தெரியான்‌ - உடலியல்பும்‌ அதற்கேற்ற உணவும்‌ 
காலமும்‌ ஆரரயாதவன்‌ 947. 
தெரியுங்கால்‌ - (நுட்பமாக) ஆராயுமிடத்து 505. 
தெரிவார்‌ - அறிவார்‌ 104, 329. 
தெரிவான்‌ - ஆராய்பவன்‌ 27. 
தெருளாதான்‌ - அறிவில்லாதவன்‌ 249. 
தெள்‌ - பகைவர்‌ 689. 
தெவ்விர்‌ - பகைவர்களை 771. 
தெளித்த - தெளிவித்த 1154. 
தெளிந்தார்‌ - (தம்மைச்‌) சந்தேகப்படாதவர்‌ 143. 
தெரித்தர்க்கு - மெய்ப்‌ பொருளைக்‌ கண்டவருக்கு 
தெளிந்தான்‌ - ஈம்மினவன்‌ ; சந்தேகம்‌ தீர்ம்தவன்‌. 
508, 510. 
தெளிவு - ஈம்பிக்கை ; ஆராய்து காணும்‌ தெளிவு 
464, 502, 510, 515. 
தெள்நீர்‌ - தெளிந்த நீர்‌ 1065. 
தெள்ளியர்‌ - அறிவுடையார்‌ 874. 


174 தெறல்‌ 


தெறல்‌ - அழித்தல்‌ 264. 

தெறு - திறை ; தண்டம்‌ 756. 

தெறும்‌ - (பின்வளர்ந்து) கெடுக்கும்‌ 674, 888. 
தெறூஉம்‌ - ௬டும்‌ 1104, 

தெற்றென்க - அறிக்துகொள்ள வேண்டும்‌ 581. 
தென்புலத்தார்‌ - பிதிரர்‌, இறந்த முன்னோர்‌ 43. 


தே 
தேய - குறைய 96. 
தேயதந்து - இடத்து 758. 
தேயும்‌ - குறையும்‌ 888. 
தேய்க்கும்‌ - குறைக்கும்‌ 555, 567. 
தேராது - ஆராயாது 509. 
தேரான்‌ - அறியாதவனாக 144, 508, 510 
தேரினும்‌ - பார்ப்பினும்‌ ; 132, 
டதரின்‌ - ஆராய்ந்து கூறுமிடத்து 249, 
தர்‌ - வண்டி 496. 
தேர்க்கு - வண்டிக்கு 667. 
தேர்ச்சி - ஆலோசனை 635. 
தேர்ந்தபின்‌ - ஆராய்ந்தபின்‌ 509. 
தேர்ந்து - ஆராய்ந்து 441, 402, 541, 634, 
தேவர்‌ - வானவர்‌ 1073. 
தேறப்படும்‌ - ஈம்பிக்கை வைக்கப்படும்‌ 501; தெளி- 
யப்படும்‌ 589. 
தேறல்‌ - தெளிதல்‌ 895. 
தேறற்க - தெளியாதுவிடுக 509, 


தொக்கு 175 


தேறற்பாற்றன்று. - ஈம்புதல்‌ கூடாது 825. 
தேருவிடினும்‌ - ஈம்பாவிடினும்‌, தெளியாவிடினும்‌ 
876, 


தேறுள்‌ - அறியமாட்டான்‌ 848; சேராதவனாக 876. 

தேறிய - தெளிந்த 514. 

தேறியார்‌ - தெளிந்தவர்‌ 1154. 

தேறின்‌ - தெளிந்தால்‌ 876. 

தேறுக - தெளிக ; ஐயுறாதிருக்க 509. 

தேறும்பொருள்‌ - அவரவர்‌ ஆற்றலுக்கேற்ற கருமல்‌- 
கள்‌ 509. 

தேற்றம்‌ - மனங்கலங்காமை 518; ஈம்பப்படுதல்‌ 
766; ஈம்புதல்‌ 1158. 

தேற்றுதவர்‌ - அறியாதவர்‌ 187, 289, 626, 649. 

[தற்றுதார்‌ - அறியாதார்‌ 1054. 

தேற்றுதல்‌ - தெளிவித்தல்‌ 698. 

தேன்‌ - தேன்‌ 1121. 


தொ 


தொகச்‌ சொல்லி - சுருங்கச்‌ சொல்லி 685. 

தொகுத்தவற்றுள்‌ - திரட்டிய அறங்களுள்‌ 892, 

தொகுத்தார்க்கு - திரட்டியவருக்கு 877. 

தொகை - திறமை ; குழு (செஞ்சொல்‌, இலக்கணச்‌ 
சொல்‌, குறிப்புச்‌ சொல்லின்‌ தொகை) 711, 
721; ஒருங்கு 1048, 


தொக்க - ஒத்தன 589. 
தொக்கு - ஒருங்கு கூடி 545. 


176 தொடங்கற்க 


தொடங்கற்க - தொடங்காதுவிடுக 491, 

தொடங்கார்‌ - செய்யத்‌ தொடங்கார்‌ 404. 

தொடரார்‌ - (அவனை) தொடர்ந்து ௮ணுகிவின- 
-  வாமல்‌ 695. = 
தொடர்‌ - தொடர்பு ; நட்பு 450. 

தொடர்பு - சம்பந்தம்‌ 78; நட்பு 788, 806, 819, 
820, 882, 920. 
தொடர்ப்பாடு - தொடர்பு 845, 

தொடலை - மாலை 1135. 


தொடலைக்‌ குறுந்தொடியாள்‌ - போல்‌ தொடுத்த 
சறியவனளைகளை யணிந்தவள்‌ 1185. : 


தொடி - ஒரு அளவை ; ஒரு பலம்‌ 1087; வளையல்‌ 
அணரம்தவள்‌ 1101, 1185; வளையல்‌ 1994, 
i288; கல்கி தவன்‌ 1975. ்‌ 

0தொடியார்‌ - பெண்கள்‌ 911, 

தொடிடியாடு தோள்நெகிற - வளையோடு ஸ்லம்‌ 
பண்டுபோல இருக்காது நெகிழ 1286. 

தொடின்‌ - தொட்டால்‌ 1154, 

தொட்டனைத்து - தோண்டிய அளவுக்கு 896. 

பண்‌ து - தொலைந்து சிறிதாகிய விடத்தும்‌ 
762. 


தொலைவு - அழிதல்‌, வறுமை 806, 

தொல்‌ - பழமை, பழைய 1048, 1284, 1285. 
தொல்கவின்‌ - பழைய இயற்கை அழகு. 1285. 
தொல்படை - மூலப்படை 762, 

தொல்லை - பழமை 806. 

தொல்‌ வரவும்‌ - குடிப்பிறப்பின்‌ வரவையும்‌ 1043, 


தோல்‌ கெடுக்கும்‌ 177 


தொழாஅர்‌ - வழிபடமாட்டாத 2. 

தொழாஅள்‌ - தொழாதவளாயினும்‌; வணங்காதவ- 
ளாய்‌ 55. 

தொழ்லோர்‌ - தொழிலைச்‌ செய்பவர்‌ 560. 

தொழில்‌ - செயல்‌ 894, 428, 549, 582, 048, 822, 
972, 1252. 

தொழிற்றும்‌ - தொழில்களைச்‌ செய்விக்கும்‌ தன்மை- 
யனவாம்‌ 977. 

தொழுத- - கும்பிட்ட 828. 

தொழுது - வழிபட்டு 55, 970, 1088. 

தொழும்‌ - வணங்கும்‌, கும்பிடும்‌ 260, 268. 

தொறும்‌ - போதெல்லாம்‌ 558, 788, 1145, 

தொறூஉம்‌ - போதெல்லாம்‌ (தொணு— தான்‌ சார்ந்த 
இடத்தைப்‌ பலவாக்கி யாண்டாண்டு என்பது 
பட நிற்பதோர்‌ இடைச்சொல்‌) 940. 

தோ 

தோட்க - துளைக்க 418. 

தோட்டி - அங்குசம்‌ 24. 

தோட்டு - பூவினை, தோடு-பூவிதழ்‌ 1105. 

தோணி - படவு 1068. 

தோயாதார்‌ - சேராதவர்‌ 149. 

தோயார்‌ - தீண்டார்‌ 914, 915, 916. 

தோய்வர்‌ - தீண்டுவர்‌ 917 

தோய்வன்ன - (வந்து) தோய்ந்தாற்‌ போன்ற 308 

தால்‌ - உடம்பின்‌ தோல்‌ 80, 278; சொல்‌ 1043. 

தோல்‌ கெடுக்கும்‌ - சொல்லைக்‌ கெடுக்கும்‌— இழிந்த 
சொற்களைச்‌ சொல்லச்‌ செய்யும்‌ 1043. 


178 தோல்வி 

தோல்வி - (தன்னினும்‌ உயர்க்தாரிடத்து இருந்து 
பெறும்‌) தோல்வியை 986. 

தோழி - பாங்கியே 1284. 

தோளவள்‌ - தோளையுடையவள்‌ 1113. 

தாள்‌ - தோள்கள்‌ 149, 906... 

தோறு - போது எல்லாம்‌ 1106, 1110. 

தோறும்‌ - தினமும்‌ 520, 1110, 1145. 

தோற்றத்தான்‌ - தோற்றத்துடனே 1084. 

தோற்றம்‌ - உயர்வு 124; தவவேடம்‌ 272; பிறப்பு 
1008; புகழ்‌ 1059. 

தோற்றவர்‌ - எதிர்த்தலாற்றாது சாய்ந்தவர்‌ 1327. 

தோற்றவர்‌ வென்றார்‌ - ஊடலில்‌ தோற்றவர்‌ வென்ற- 
வராவர்‌ 1827. 

தோன்றல்‌ - தோன்றாதிருத்தல்‌ வேண்டும்‌ 1119. 

தோன்றலின்‌ - பிறவியிலும்‌ பார்க்க 968. 

தோன்று - தோற்றமுமில்லாமல்‌ 479. 

தோன்றாமை - பிறவாமை 286. 

தோன்றிவிடும்‌ - வெளிப்பட்டுவிடும்‌ 1258. 

தோன்றிய - உண்டான 1898. 

தோன்றின்‌ - பிறக்கன்‌ ; உண்டாவதாயின்‌ 884, 
885, 958, 

பட்ஸ்‌ உண்டாகும்‌ 371, தோன்றுகின்ற 1892; 


ந 


நக - மகிழ 187, 685; மலர 786; மகிழ 829; 
சிரிக்க 1178. 
நகச்செய்து - மகிழும்படி செய்து 829, 


நடுனருள்‌ 179 

நகச்சொல்லி - மகிழும்படி இனிய சொற்களைச்‌ 
சொல்லி 187. 

நகப்படுவர்‌ - சிரித்து இகழப்படுவர்‌ 927. 

நகலான்‌ - கட்பினால்‌ 860. 

நகல்‌ - மனதில்‌ மகிழ்தல்‌ 999. 

நகாஅ - சிரித்து 824. 

நகுக - மகிழ்க 621. 

நகுதல்‌ - நகையாடி மகிழ்தல்‌ 784. 

நகுப்‌ - ககைக்கின்றார்‌ 1140. 

நகும்‌ - இகழ்ந்து சிரிக்கும்‌ 271; மகிழும்‌ 774; 
இகழ்ந்து தன்னுக்குள்‌ சிரிக்கும்‌ 1040; 
மகிழும்‌ 1094, 1095; புன்முறுவல்‌ செய்‌- 
கின்றாள்‌ 1095. 

நகை - சிரிப்பு 182, 304, 694, 817, விளையாட்டு 
878; முகமலர்ச்சி 958; சிரிப்பு 1274. 

நகையுள்‌ - விளையாட்டினை 995. 

நகையேயும்‌ - விளையாட்டிலாயினும்‌ 871. 

நகைவகையர்‌ - (கழைக்கூத்தர்‌ விகடர்‌ போன்று) 
சிரிப்புண்டாக்குவார்‌ 817. 

நசை - விருப்பம்‌, ஆசை 1048, 1156. 

நசைஇ - விரும்பி 1268. 

நசைஇயார்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1199. 

நச்சப்படாஅ தவன்‌ - விரும்பப்படாதவன்‌ 1004, 1008 

நச்சு - நஞ்சு 1008. 

நஞ்சு - விடம்‌ 580, 926. 

நடு - நடுவுநிலைமை 171. 

நடுஊருள்‌ - ஊர்கடுவுள்‌ 1008. 


180. . நடுக்கு 


நடுக்கு - அசைவு 054. 

நடுங்கல்‌ - பயப்படுதல்‌ 680. 

நடுங்கு அஞர்‌ - ஈடுங்குதற்கு எதுவாகிய துன்பம்‌ 
1086. 


நடுவு - நடுவுநிலைமை 113, 116, 117, 171, 172. 
நடை - நடத்தல்‌ 59, (வெளிப்படை குறிப்புப்‌ 
போன்ற) போக்கு 712; நடத்தல்‌ 1014 

நட்ட - ஈட்புக்கொண்ட 791. 

நட்டல்‌ - கட்புக்கொள்ளுதல்‌ 784, 

நட்டார்‌ - ஈண்பர்‌ 804, 805, 808, 826, 908, 1293. 

நட்டு - ஈட்புக்கொண்டு 812, 830. 

நட்பநு - தோழமைகொள்வது 786. 

நட்பினுள்‌ - கட்பாமிருக்கும்போதே 1165. 

நட்பு - உறவு, தோழமை 187, 388...... 

நட்பு ஆடல்‌ - சிரேகங்கொள்ளல்‌ 187. 

நட்பு ஆராய்தல்‌ - நட்பு செய்தற்குரியாரை 
ஆராய்ம்து கொள்ளும்‌ முறைமை [80] 

நணித்து - அண்மையில்‌ உள்ளது 851, 

நணியது - கிட்டியதாதல்‌ 858. 

நண்ணார்‌ - பகைவர்‌ 1088. 

நண்ணேன்‌ - சேரமாட்டேன்‌ 1811, 

நண்பு - நட்பு 998. 

நண்டென்னும்‌ - (பாவரும்‌) ஈண்பரென்னும்‌ 74. 

நத்தம்‌ - ஆக்கம்‌; நந்து என்னும்‌ தொழிற்பெயர்‌ 
விகாரத்தால்‌ நத்து என்று ஆய்ப்‌ பின்‌ ௮ம்‌- 
என்னும்‌ பகுதிப்பொருள்‌ விகுதிபெற்று 
நத்தம்‌ என்றாயிற்று 285, . 


நலத்தின்‌ 181 


அற்ப ட ப பப ப்பட பட்டய பழய ட்ட பப்ப பப்டடு 

நமக்கு எவன்‌ - ஈமக்கு என்ன இன்பத்தைச்‌ செய்‌- 
வார்‌ 1195. 

நமக்கொழிய - ஈமக்குத்‌ தரும்படி 1231. 

நம்‌ - கமது 1220, 1258. 

நமக்கு - எங்களுக்கு 1195; எங்களிடத்தே 1231. 

நம்மின்‌ - நம்மிலும்‌ பார்க்க 1277. 

நயத்தக்க - விரும்பத்தக்க 580. 

நயந்த - விரும்பிய 1181. 

நயந்தவர்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1232. 

நயப்பித்தார்‌ - (பிரிவுக்கு யான்‌) உடன்படும்படி 
பர து 1189; மகிழ்வித்துச்‌ சேர்ந்தவர்‌ 

நயம்‌ - நீதி 860, மகழ்ச்சி 314; அருள்‌ 955. 

நயம்‌ போலும்‌ - இன்பஞ்‌ செய்தல்போலும்‌ 783 860. 

நயவற்க - விரும்பாதொழிக 439. 

நயவா - விரும்பாத 148. 

நயவாமை - விரும்பாமை 150. 

நயனில - விரும்பாத செயல்கள்‌ 192. 

நயனுடையான்‌ - உபகாரஞ்‌ செய்பவன்‌ 216. 

நயன்‌ - ஈன்மை, நீதி 97; விருப்பம்‌ 109, 198, 194, 
197; ஒப்புரவு 216, 219; ஈடக்கை 912. 

நரி - ஈரி என்னும்‌ விலங்கு 500. 

நல - நற்குணங்கள்‌ 1805. 

நலக்கு - விருப்பத்துக்கு, ஈன்மைக்கு 149. 

நலத்தது - அறத்தது, குணத்தையுடையது 98%, 

நலத்தார்‌ - ஆசையுடைய பெண்கள்‌ 915. 

நலத்தின்‌,- ஈன்மையால்‌ 459, 915. 

16 


182 நலத்திள்கண்‌ 


நலத்நின்கண்‌ - ஈற்செயல்களிடத்தில்‌ ; குலகலமுடை- 
யவனாய்‌ வருகின்‌ றவனிடத்தில்‌ 958. 


நலத்து - ஈன்மையுள்‌ 641, 982. 

நலம்‌ - அழகு 407; நன்மை 457, 458, 641, 651; 
அழகு 914, 915, 916, 982; ஈன்மை 1007 ; 
கற்குணம்‌ 1019, 1305. 

நல்னழிதல்‌ - அழகு கெடுதல்‌ அதி. 124, 

நலன்‌ - ஈன்மை 499, 641, 682 ; சிறப்பு 982. 

நல்‌ - நல்ல 60 ; மிகுந்த 11338, 

நல்‌ஆள்‌ - ஈல்ல ஆண்மகன்‌ 1080. 

நல்‌ஆறு - ஈல்லொழுக்கம்‌ 824. 

நல்கா - அருள்‌ செய்யாத 1917. 

நல்காது - (திரும்பக்‌) கொடாது, பெய்யாது 17. 

நல்காமை - அருளாமை 1181, 1190. 

நல்காரை - (வந்து எனக்கு) அருள்‌ செய்யாதவரை 

1214, 1919, 

நல்கார்‌ - அருள்‌ செய்யார்‌ 1199, 1219. 

நல்குரவு - வறுமை 657, 10438, 1045, 1047; நுகரப்‌- 


படுவன எவையும்‌ இல்லாமை [105] 


நல்குவர்‌ - (உடன்‌ போதற்கு) உடன்படுவர்‌ 1150; 
(மீண்டும்‌ வந்து) அருள்‌ செய்வர்‌ 1156. 

நல்கூர்ந்தார்‌ - வறுமையடைந்தவர்‌ 1046. 

நல்கூர்ந்தாள்‌ - வறுமையடைக்தவன்‌ 219. 

நல்நீரை - நல்ல குண முடையை 1111. 

நல்நிதலாள்‌ - அழகிய நகெற்றியையுடையவள்‌ 
(மணைவி) 908. 

நல்நயம்‌ - நல்ல ஈன்மைகள்‌ 814. 


நறுமலர்‌ 183 


நல்ல - கன்மையுடையன 218, 300, 375, 379, 679, 
895, 905. 

நல்ல ஆக - கல்லனவென்று பொரும்தி 379. 

நல்ல ஆள்‌ - கல்ல வீரர்‌ 746. 

நல்ல ஆறு - கல்ல ஒழுக்கவழி 41. 

நல்லது - கன்மையுடையது 3833. 

நல்லபறை - மகிழ்ச்சிக்குரிய பறை 1115. 

நல்ல பறை படா - மகிழ்ச்சிக்குரிய பறை ஒலியரறு 
துயரத்துக்குரிய பறை ஒலிக்கும்‌ (இடை 
ஒடிந்து போகுமாதலால்‌) 1115. 

நல்லர்‌ - ஈன்மையுடையவர்‌ 823, 

நல்லவர்‌ - குலமாதர்‌ 1011. 

நல்லவை - ஈன்மை பயக்கும்‌ சொற்கள்‌ 96; நற்‌ 
கருமங்கள்‌ 375; அறிவு தருகின்றவை 416; 
ஈன்றாகிய குணங்கள்‌ 981, 

நல்லவைஆம்‌ - கல்லவையாகிப்‌ பயன்படும்‌ (ஊழ்‌- 
வசத்தால்‌) 875. 

நல்லாருள்‌ - கற்ற பெரியாரிடையில்‌ 905. 

நல்லார்‌ - பெரியார்‌ 408, 450, 729, 905, 

நல்லாள்‌ - கல்ல பெண்‌ 994; நல்லவள்‌ 1040. 

நல்லாறு - ஈல்வழி 222. 

நல்லாற்றான்‌ - ஈல்வழிகளிலே 249. 

நவில்‌ - பயில்‌ 788. 

நள்ளா - பொருந்தாது 912. 

நர - கள்‌ 1090. 

நறு - ஈல்மணமுள்ள 1231. 

நறுமலர்‌ - ஈல்மணமுள்ள மலர்‌; செங்கமுஙீர்‌ 
(குவளை என்பாருமுண்டு) 1281. 


184 நற்பொருள்‌ 


நற்பொருள்‌ - (நூல்களின்‌) நல்ல பொருள்‌ 1046. 
நளவிஜன்‌ - விழிப்புமிலையில்‌ 1213-1217; 1219, 
1220. 


நனவு - விழிப்புமிலை 1216. 

நனி - மிக 403. 

நனை - (மதத்தால்‌) ஈனைகின்ற 078. 

நன்‌ - ஈல்ல 60, 171, 1000. 

நன்கு - நிலைபெற 513, செல்வம்‌ 584; ஏற்க 798; 
மனங்கொள்ள 919 ; தெளிய 1046. 

நன்குடையர்‌ - ஈல்வினையால்‌ தாமே உடையர்‌ 468. 

கள்குணர்ந்து - (குற்றப்படாமல்‌) மிகத்தெளிந்து 

நன்பால்‌ - கல்ல பால்‌ 1000. 

நன்மை - ஈல்ல தன்மை 108, 292; நற்குணம்‌ 
1018. 


நன்மையவர்‌ - திறமையுடைவர்‌ 1712. 

நன்மையின்‌ - ஈற்குணங்களினின்‌ அ: 194, 

நன்ருகும்‌ - இன்பம்‌ மிகுதற்கேதுவாகும்‌ 898. 

நன்றி - ஈன்மை 67 ; அறம்‌ 97; உதவி 102, 104; 
நன்மை 108; உதவி 110; அறம்‌ 652, 994, 

நன்றியில்‌ செல்வம்‌ - கனக்கும்‌ பிறறாக்கும்‌ பயன்‌ 
படாத செல்வம்‌ [101]. 

நன்றிக்கண்‌ - அறத்தினிடத்து 117. 

நன்றிக்கு - அறத்துக்கு 188. 

நன்றின்பால்‌ - நல்லதினிடத்து 492, 

நன்று - தருமம்‌ 88; நன்மையுடையது 49, 92, 108; 
நன்மை 109 ; ஈன்மையுடையது 111; கன்மை 
118; கன்மையுடையது 125 ; நன்மை 128; 


நாடுக 185 


நன்மையுடையது 150, 152, 157, 197, 222, 
. 226; அருள்‌ 258; நன்மையுடையது 259, 

297, 308; ஈல்வினை 879 ; ஈன்மையுடையது 
328, 404, 456; நல்ல உபாயம்‌ 469; 
நன்மையுடையது 655, 678, 715, 815, 967, 
1088, 1190; உதவி 1225. 

நன்று அல்லது - தீமை 108. 

நன்று ஊக்காது - அருளை நோக்காது ; ஈல்லவற்றைச்‌ 
செய்யக்‌ கருதாது 258. 

நன்றே - ஈன்மையே 118. 


நா 

நர - நாக்கு (சொல்‌) 127, 385, 641. 

நாகம்‌ - பாம்பு 768. 

நாகரிகம்‌ - கண்ணோட்டம்‌ 580. 

நாட - வருந்தித்‌ தேடினால்‌ 784. 

நாடா - அளவில்லாத 74; வருந்தித்‌ தேட வேண்‌- 
டாத 739. 

நாடாது - ஆராயாது 791, 

நாடாமை - (செய்வன தவிர்வனவுகளை) ஆரா- 
யாமை 885. 

நாடாம்‌ ஊராம்‌ - நாடும்‌ தனது ஊராமும்‌ 897. 

நாடி - ஆராய்ந்து 96; விரும்பி 242; ஆராய்ந்து 
504, 511, 516, 558, 531, 948; நேடி 1214. 

நாடிய - ஆராய்ந்த 518. 

நாடு - தேசம்‌ 397, 5538, உலகம்‌ 1828; காட்டின்‌ 
சிறப்புத்‌ தன்மை [74] 

நாடுக - ஆராய்க 520. 


186 நாண 


நாண - வெட்கப்பட 314, 1149. 

நாணத்தகது- காணத்தக்க பழி (1) 1018 (2) காணத்‌ 
தக்க குற்றம்‌ (8) 1018. 

நானுமை - ராணவேண்டிய௰ பழி பாவங்களுக்கு 
அஞ்சாமை 888. 

நால்‌ - நாணம்‌ இழக்க நேர்ந்தால்‌ 1017 ; இயந்‌- 
திரக்‌ கயிற்றுல்‌ உண்டாகிய தனது அசை- 
வினால்‌ 1020. 

நானுள்‌ - கரணமாட்டான்‌ 1018. 

நாணிள - வெட்கமடைந்தன (தமக்குமுன்‌ காணின்‌ 
மலர்களுக்கு இன்று நாணின.) 

நாணினை - வெட்கத்தை 1132, 

நாணு - நாணம்‌, 902, 908, 1011, 1162, 1251. 

நாணுடைமை - உயர்க்தோர்‌ தமக்‌ கொவ்வாத 
கருமங்களைச்‌ செய்ய நாணும்‌ தன்மை [102]. 

நாணுபவர்‌ - பயப்படுகின்‌ றவர்‌ 172. 

நாணுலார்‌ - அஞ்சுவார்‌ 485, 1015. 

நாண்‌ - காணம்‌, இழிவான செயற்கண்‌ வருவது 
509, 902, 907, 924, 951, 952, 960. 

நாண்‌ ஆள்பவர்‌ - (அதனது கிறப்பை அறிந்து) 
நாணத்தை விடாது ஒழுகூபவர்‌ 1017. 

நாண்விடு - (அல்லது) நாணத்தை விடு 1247. 

நரண்வேலி கொள்ளாது - காணை வேலியாகக்‌ கொள்‌- 
ளாது 1016. 

நாமம்‌ - அச்சம்‌ 149; பெயர்‌ 360. 

நாம்‌ - கரங்கள்‌ 1195. 

நாரின்மை - ஈரமின்மை 958. 

நார்‌ - இரக்கம்‌, அன்பு 885, 958. 


நிரப்பு 187 


நால்‌ - நான்கு 950, 

நாவாய்‌ - மரக்கலம்‌ 496. 

நாவிறற்சுட்டபுண்‌ - கொடுஞ்‌ சொற்களால்‌ ஈட்ட 
புண்‌ 129 

நாளம்‌. - நாளையுடையோம்‌ 1278. 

நாளை - நாட்களை 776. 

நாளொற்றி - நாட்களைக்‌ கணக்கிடச்‌ (சுவரில்‌) கறி 
அவற்றைக்‌ கொண்டு எண்ணி 1261. 

நா௫மலர்‌ - மணம்‌ வீசாத மலர்‌ 650, 


நாட - மணங்கமழாத 650 

நாற்றம்‌ - மூக்கால்‌ முகர்ந்து அறிவது 27; மணம்‌ 
1113, 1274, 

நான்கின்‌ - கான்னெது 501, 743. 

நண்டு கா 95, 146, 382, 890, 518, 005, 706, 


நி 

நிகழ்பவை - ஈடப்பவை 582. 

நிச்ச - நித்திய 582, 

நிணம்‌ - கொழுப்பு 1260. 

நிரந்தவர்‌ - கூடி நடப்பவர்‌ 821. 

நிரந்து - ஓழுக்குபடக்‌ கோத்து 640, 

நிரப்பிடும்பை - வறுமை நோய்‌; கரத்தலாகிய 
நோய்‌ 1056. 

நிரப்பிய - (தேடி) நிரப்பிய உணவை ; பொருட்‌- 
குறை நிரப்ப வேண்டி 229. 

நிரப்பு. வறுமை 582, 1048, 1056, 1060, 


188 நிரம்பிய 
நிரம்பிய - (அறிவு) கிரம்புதற்கேதுவாகிய 401. 

நில - கிலத்தினது 284 ; நிலத்தையுடைய 544, 
நிலக்கு - நிலத்துக்கு 570, 572, 1008. 

நிலத்தில்‌ கிடந்தமை - வித்து நிலத்தில்‌ கிடந்தமையை; 

நிலத்தின்‌ தன்மையை 959, 
ம்‌." அத்து 28, 68, 307, 418, 496, 590 
98. 


நிறத்தோடு - நிலத்தின்‌ கண்‌ 499. 

நிலமிசை - வீட்டுலகின்‌ கண்‌ 3. 

நிலம்‌ - தரை 151, 239; கரடு 886; தரை 1089; 
பூமி 990, 1040. 

நிலவரை - நிலத்தின்‌ எல்லையை 284, 

நிலன்‌ - கரடு 888; தரை 1094, 1114. 

நிலை - கிற்றல்‌ 255 ; துன்ப நிலை 325. 

நிலை ந்‌ - அத்துறவறத்தில்‌ (நிற்குமா தும்‌) இல்ல்‌ 

நிலைதளர்ந்தற்று - நிலைகுலைந்தது போலாகும்‌ 716, 

நிலை மக்கள்‌ - பின்‌ வாங்காத வீரர்‌ 770. 


நிலைமையாள்‌ - நிலைமையிளையுடையவன்‌ ; இயல்‌- 
பினை யுடையவன்‌ 273. 


நிலையாமை - (பிறந்திறத்தலாகிய) நிலையாத தன்மை 
349. 


நிலையில்‌ - ஒழுக்கத்தில்‌ 124, 
நிலையின - நிலையுள்ளன 881 
நில்லன்மின்‌ - நில்லாதீர்கள்‌ 771. 
நில்லாத - நிலையில்லாத 881 
நில்லாது - நிலைக்காமல்‌ 592, 


நினைத்தக்கால்‌ 189 

நிழலது - நிழலிலிருப்பது 13009. 

நிழலவர்‌ - கருணையுடையவர்‌ 1034. 

நிழல்‌ - சரயை 108 (1) நிழலின்‌ கீழுள்ள மண்‌ 
(2) தண்ணளி 10384. 

நிழல்நீரும்‌ - கிழலிடத்து நீரும்‌; நிழலும்‌ நீரும்‌ 881, 

நிறுத்தி - நிறுத்தி விட்டு 1132; உண்டாக்கி விட்டு 

1174. 


நிறை - நிரம்பிய 28; கற்பு 57; சால்பு 154; மிரம்‌- 
பிய 782; மறைபிறர்‌ அறியாமை 864, 917, 
1198, 1951, 1954; நிரம்மிய 1815. 

நிறை அழிதல்‌ - தலைவி மனதில்‌ இருப்பவற்றை 
அடக்கி வைத்திருக்க முடியாமல்‌ வாய்விட்டுச்‌ 
சொல்லுதல்‌ [126]. 

நிறைந்த - கிரம்பிய 1117, 1272. 

நிறைந்தற்று - நிரம்பின போன்றது 215, 528. 

நிறைமொரி - அருளிக்‌ கூறுதலும்‌ வெகுளிக்‌ கூனு- 
தலும்‌ அவ்வப்‌ பயன்களைப்‌ பயக்கும்‌ மொழி 

நிறைமொழி மாந்தர்‌ - முனிவர்‌ ; கல்வியும்‌ ஒழுக்கமும்‌ 
நிறைந்தவர்‌ 28. 

நிறைய - மிக 1282, 

நிறையுடைமை - நிறைந்த நல்லகுணம்‌ 154. 

நிற்க - ஒழுகுக 891 ; பார்த்து நிற்க 708. 

நிற்பேம்‌ - இருப்போம்‌ 1260. 

நினைக்க - எண்ணுக 250. 

நினைக்கப்படும்‌ - ஆராயப்படும்‌ 169. 

நினைத்தக்கால்‌ - நினைந்தால்‌ 1296. 


190 நினைத்து 

நினைத்து - அறிந்து, விசாரித்து 1241; (உறுப்புக்‌- 
களின்‌ அழகை) நினைத்து 1920, 

நினைந்து - எண்ணி எண்ணி 1809. 

நினைப்ப - நினைத்தால்‌ 1202. 

நினையார்‌ கொல்‌ - நினையாமலிருக்கின்றார்‌ போலும்‌ 
1208. 

நிள்றக்கடை - கீக்காதபோது 1019, 

நின்றவர்‌ - நின்ற வீரர்‌ 771. 

நின்றன்றர்‌ - நிலை பெற்ருற்‌ போன்ற செல்வமுடைய 
வரும்‌ 898. 

நின்றுரின்‌ - நின்றவர்‌ போல 149, 

நின்று - (இடையில்‌ நீங்காத) நிற்ச, நிற்ப என்பது 
நின்று எனத்திரிந்து கின்றது. 11. 


நீ 


நீ- நீ 1195, 1249... 

நீக்கப்பட்டார்‌ - கைவிடப்பட்டார்‌ 990. 

நீக்கி நிறுத்து - நீக்க நிறுத்தி விட்டு 1188, 

நீக்கியார்‌ - பேரக்கினவர்‌ 880. 

நீங்க - கெட 358, 

நீங்கலர்‌ - நீங்க மாட்டாத 1216. 

நீங்கா - (ஒரு போதும்‌) நீங்க மாட்டா 888. 

நீங்கி - தவிர்த்து 246 ; (1) நீக்கி (9) நீக்கி 259, 
நீங்கியான்‌ - (பற்று) நீக்கியவன்‌ ; துறந்தவன்‌ 3841 
நீங்கின்‌ - பிரியின்‌ 495 1104, 1155, 

நீடு - கத்துது 3, 6; நீட்டித்தல்‌ 566; நெடிது 


நீரான்‌. 191 


நீடுஇன்றி - நீடிக்காது 566. 

நீடுக - நீளூக 1329. 

நீடுவது - நீளுவது 1807. 

நீடுவாழ்க - நெடிது வாழ்க 1312. 

நீடுவாழ்வர்‌ - நீண்டகாலம்‌ (இகத்திலும்‌ பரத்திலும்‌ 
வாழ்வர்‌ 6 

நீட்டம்‌ - நீளம்‌ 595. 

நீட்டலும்‌ - மயிரை வளர்த்தலும்‌ 280. 

நீட்டி - நீளமாக, எஞ்சாமல்‌ 796 ; 

நீத்தக்கடை - விட்டுப்‌ பிரிந்தபின்‌ 1149. 

நீத்தார்‌ - துறவிகள்‌ 91 ; நீங்கினார்‌ 1220. 

நீத்து - நீங்க (கீப்ப என்பது நீத்து எனத்திரிந்து 
கின்றது) 1262. 

நீந்தல்‌ - நீந்த மாட்டா 1170. 

நீந்தார்‌ - அழும்துவர்‌ ; நீந்தமாட்டார்‌ 10. 

தீந்தி - நீந்தியும்‌ 1167. 

நீந்தும்‌ - கடக்கும்‌ 1164. 

நீப்பர்‌ - நீங்குவார்கள்‌ 969. 

நீப்பினும்‌ - நீங்கிப்‌ போமாயினும்‌ 827. 

நீப்பின்‌ - பிரிந்தால்‌ 1154, 

நீர - தன்மையுடையன 84, 219, 782, 

நீரது - தன்மையுடையது 221, 745, 

நீரர்‌ - தன்மையுடையவர்‌ 1919. 

நீரவர்‌ - அறிவுடையோர்‌ 782. 

நீரள்‌ - இயல்புடையவள்‌ 1111, 

நீராடி - நீரில்‌ முழுகி 278. 

நீரான்‌, - தண்ணீரால்‌ 298. 


199 நீரான்‌ அமையும்‌ 


நீரான்‌ அமையும்‌ - நீரால்‌ உண்டாகும்‌ 298. 

நீரினும்‌ - நீர்ப்பாய்ச்சுதலினும்‌ 1088. 

நீரென்று - நீர்தாவென்று 1066. 

நீரை அதம்‌ உடையை, குணமுடையை 


நீர்‌ - கடல்‌ 18, தண்ணீர்‌ 20; கண்ணீர்‌ 71; 
தண்ணீர்‌ 215; குணம்‌ 605; கண்ணீர்‌ 1174, 

நீர்‌ அறும்‌ - நீர்வத்திப்‌ போவதாக 1177. 

ட ர துத்தம்‌ வு்‌ 481, 596, 777, 
1143. 


நீர்மை - தன்கை, செல்வம்‌ 17; தன்மை 195; 
மடமை 1272. 

நீழலவர்‌ - தண்ணளியை யுடையவர்‌ 1084. 

நீழல்‌ - நிழல்‌ 1084, 

நீளவிடல்‌ - வேண்டுமளவுக்குமேல்‌ விடுதல்‌ 1802, 

நீளும்‌ - உயரும்‌ 1099, 1147. 

நீள்‌ - நீண்ட, பரந்த 284 இடையறாத 1029. 

நீள்வினை - இடையறாத செயல்‌ 1022 


நு 
நுசும்பு - இடை 1115. 
நுட்பம்‌ - நுண்மை, கூர்மை 686. 
நுணங்கிய - நுணுகிய, நுட்பமான 419, 
நுணுக்கம்‌ - நுட்பம்‌ [1382]. 
நுண்‌ - நுட்பமான, கூரிய, 407, 424, 
நுண்ணிய - நுட்பமான பொருள்களையுடைய 878. 
நுண்ணியம்‌ - நுட்பமான அறிவுடையேம்‌ 710, 


நூல்‌ வல்லை 193 


நுண்ணியர்‌ - துட்பமானவர்‌ 1126. 
நுண்மாண்‌ நுழைபுலம்‌ - அனித்தகன்ற கூரிய அறிவு 
407. 


நுதல்‌ - கெற்றி 1011, 1998, 1240, 1898. 
நுதற்கு - நெற்றிக்கு 1088 ; பெண்களுக்கு 1123. 
நுதுப்பேம்‌ - அவிப்போம்‌ 1148, 

நுமர்‌ - உமக்கு வேண்டியவர்‌ 1818, 

நுழை ட அன்த்த வை துணுகிச்சென்ற, கூரிய 


நுழைந்து - புகுந்து 180, 
நுனி - முனை 476. 
நூ 
நூலர்‌ - அரச நீதியை அறிந்தவர்‌ 688. 
எ நீதி தூலையறிந்த அமைச்சரிடையில்‌ 


நூலும்‌ - அரசியல்‌ நூலும்‌ 581. 

நூலொடு - அறிவு கால்களோடு 726. 

நூலோடு - நூலறிவோடு 686, 

நூலார்‌ - அறநாலார்‌ 822 ; மருத்துவ நூலார்‌ 941, 

நூலோர்க்கு - நீிதிநாலுடையவர்களுக்கு 588. 

நூல்‌ - புத்தகம்‌ 373, 401; ஆலோசனை 440; மறை 
தால்‌ 548; நாற்பொருள்‌ 788 ; பஞ்சு முதலிய 
வற்றால்‌ முறுக்கிய நூல்‌ 1278. 

நூல்‌இன்றி - நூல்களைக்‌ கல்லாது, கற்று அறிவு 
கிரம்பாது 401, 


நூல்‌ வல்லனை - அரச நீதி வல்லவன்‌ 683. 
17 


194 நிறு 


நூறு - தூறுகிய எண்‌. 982 
நூற்கு - வேதத்துக்கு 543. 
நெ 

நெகிழ - மெலிய 1286. 

0நஞ்சத்தர்‌ - உள்ளத்தின்‌ கண்ணராக 1218. 

நெஞ்சந்தார்‌ - உள்ளத்தில்‌ உள்ளார்‌ 1128. 

நெஞ்சத்தான்‌ - உள்ளமுடையவன்‌ 169, 185. 

நெஞ்சத்து - அன்பால்‌ 786. உள்ளத்துடன்‌ 910, 

நெஞ்சத்தை - உள்ளத்தை 1952, 

நெஞ்சம்‌ - மனம்‌, உள்ளம்‌ 116, 258, 272, 706, 
917, 1259, 1299. 

நெஞ்சின்‌ - உள்ளத்தால்‌ 876; 917; உள்ளத்துடன்‌ 
1297 ; நெஞ்சினையுடைய 1058. 

நெஞ்சு - உள்ளம்‌, 281, 295, 842, 1081, 1264, 
1284, 1291, 1295, 1296, 1298; உள்ளமே 
1200, 1242, 1246, 1248, 1249, 1291, 1292. 

0நடிது - கெடுமாளாக 502, 943. 

நெடிய - ீண்டனவாய்‌ 1169. 

படும்‌ - ஆழமான 495 ; மீண்ட 496; பெரிய 500. 

நெய்யால்‌ - நெய்யினால்‌ 1148. 

0நருஞ்சிப்பழம்‌ - நெருஞ்சி முள்போல வருத்தஞ்‌ 
செய்யும்‌ 1120. 

நெருநல்‌ - நேற்து 986, 1048. 

நருநற்று - நேற்று 1278. 

0நருப்பினுள்‌ - தீமினுள்‌ 1049, 

நெறி - நூல்முறை 6, 924, 856, 477. 


நோக்கி 195 


நே 
நேரா - கூடாமலிருந்து 891, 
நேர்‌ - ஒப்பர்‌ 813. 
நேர்ந்தேள்‌ - உடன்பட்டயான்‌ 1181. 
நேர்வது - உடம்பட்டுக்கொடுப்பது 738. 


நொ 


நொந்தது - வருந்தியது 877. 
நொந்தார்‌ - வருந்தினார்‌ 1208. 
நொந்து - வருந்தி 157, 1930. 
நோ 

நா - துன்பம்‌ 157. 
நோக்க - பார்க்கும்போது 90, 1098. 
நோக்கப்படும்‌ - பார்க்கப்படுவான்‌ 1047. 
நோக்கம்‌ - பார்வை 1085, 1092. 
நோக்கா - ஆராயாத 184, 
நோக்காக்கால்‌ - பாராதபோது 1094, 
நோக்காத - பார்க்காத, உட்கொள்ளாத 148, 
நோக்காது - நினைப்பதும்‌ செய்யாது 1009. 
நோக்காமை - பாராதிருத்தல்‌ 1095. 
்‌ நோக்கான்‌ - (நீதி நாலை) ஓதமாட்டான்‌ (1) பாரான்‌ 

(2) 865. 


நோக்கி - பார்த்து 98, 189, 598, 6738, 701, 708, 
1098, 1094, 1178, 1297; கருதி 189 (1); 
தப்த 542; குறிப்பாலறிந்து 708 


196 G தாக்கிறள்‌ 


நோக்கிலள்‌ - அழகுடைவள்‌ அல்லது பார்க்கப்பட்‌- 
வள்‌ 1082, பார்த்தாள்‌ 1098. 


நாக்கு - பார்வை 1082, 1089, 1091, 1097, 1099, 
1100. 


நோக்கும்‌ - பார்க்கின்ற 1094. 

0நாதக்க - வெறுக்கத்தக்கவற்றை 805. 

நோதல்‌ - வருந்துதல்‌ 841, 1808. 

நோய்‌ - துன்பம்‌ 261, 815, 359, 429, 442, 1160, 
1162, 1174, 1200, 1226, 1941, 1248, 1266, 
1303: இன்னாதவை 820; குற்றம்‌ 851; 
உடற்பிணி 848, 858, 941, 946, 947, 918; 
காமப்பிணி 1091, 1147, 1159, 1121, 1175; 
1176, 1188, 1227, 1255, 1280, 1801; 
வினைப்பயன்கள்‌ 560. 

நோய்க்கு - அன்ப நீக்கத்திற்கு 1102. 

0 நாய்ப்பால - கோய்‌ செய்யும்‌  கூற்றவாகிய 
தீவினை கள்‌ 206. 

நோவாதவர்‌ - கோன்பு செய்யாதவர்‌, தவஞ்செய்‌- 
யாதவர்‌ 270. 

0நாவது - வருத்துதல்‌ 287, 1242. 

நாவல்‌ - மோவாது கொள்வேன்‌ 1.286. 

நோவற்க - கோவைச்‌ சொல்லாதொழிக 877. 

நோவார்‌ - கொற்துகொள்ளாதவராய்‌ 287. 

0நாற்கிற்பவர்‌ - பொறுப்பவர்‌ 159 [நோன்‌-பகுதி, 
இல்‌-சாரியை இடைச்சொல்‌, பகர ஒற்று 
எதிர்கால இடைகிலை அர்‌-விகுதி, ௮ 
சாரியை, வகர ஒற்று உடம்படுமெய்‌, இது 
எதிர்கால வினையாலணையும்‌ பெயர]. 


பகுத்யால்‌ 197 


நோற்கிற்பவர்க்கு - மோன்பு இயற்றும்‌ ஆத்தலுடை- 
யவர்க்கு 267. 

நோற்பார்‌ - கோன்பு செய்பவர்கள்‌ 270 ; (நோயைப்‌) 
பொறுப்பவர்‌ 160. 

நோற்பாரின்‌ - தவஞ்செய்வார்‌ நிலையைக்‌ காட்டிலும்‌ 
48; பொறுப்பவரைக்காட்டிலும்‌ 160. 

நோற்றலின்‌ - தவம்‌ காரணமாக வருகின்ற 109. 

நோனு - வருத்தத்தைப்‌ பொறாத 1199, 1163. 

நோன்பிற்கு - தவஞ்செய்வார்க்கு 844. 

நோன்மை - தவம்‌ 984; பொறை 48, 

நோன்றல்‌ - பொறுத்தல்‌ 261. 


ப்‌ 


பகச்சொல்லி - பிரியும்படி புறங்கூறி 187, 

பகடு - எருது 624, 

பகலும்‌ இருளின்பால்‌ - பகலும்‌ இருளின்‌ கண்ண 999. 

பகல்‌ - கூற்றில்‌, காலத்தில்‌ . 819, பகற்பொழுது 
481; கூடாமை, வேறுபடுதல்‌, மாறுபடுதல்‌ 
581, 852; பகற்பொழுது 1227. 

பகவன்‌ - கடவுள்‌ 1 ; [இது பகவான்‌ என்னும்‌ : வட 
சொல்லின்‌ வேறுபாடெனக்‌ கூறப்படுகிறது. 
பகவன்‌ என்பது பகலவனின்‌ திரிபாயிருத்தல்‌ 
கடும்‌. பண்டை மக்கள்‌ பகலவனையே முழு 
முதலாகக்‌ கொண்டார்கள்‌.] 

ப்கவு - பிளவு, பாதி 889, 

பகாஅன்‌ - நீக்காது 876. 

பகுதியால்‌ - கண்பர்‌ பகைவரென்ற பகுதிதோறும்‌ 


111. 


198 பகுத்து 

பகுத்து - பங்கிட்டு, பிரித்துக்கொடுத்து 322, 

பதை ஷ்‌ தன்மை, எதிரியாகுந்தன்மை 146, 

பகைமை - பகையாகும்தன்மை 707. 

பகையின்‌ - கருவிபோல 888. 

பகையுள்‌ - பகையுள்ளவிடத்தும்‌, பகைவருள்ளும்‌ 
(பரிதி) 995. 

பக்கு - பிளவு 1068. 

பக்குவிடும்‌ - பிளந்துபோகும்‌ 1068. 

பசக்க - பசப்பதாக [பசப்பு-மேனியின்‌ நிறம்‌ வேறு 
படுதல்‌] 1789. 

பரந்த - மேனி நிறம்‌ வேறுபட்ட 1181, 

பசந்து - வெளுத்து 1282, 1238. 

பசப்பு - தலைவனின்‌ பிரிவாற்றுமையால்‌ தலைவிக்கு 
வருவதோர்‌ நிறவேறுபாடு [அதி. 119] 1182. 

பசப்பு என - பசந்தாள்‌ என 1190. 

பசப்புக்‌ கள்ளம்‌ - (அவ்வாறாகவும்‌) பசப்புக்கள்ள- 
மாக வந்து நின்றது 1184. 

பசலை - பசப்பு 1188. 

பசி - த்துல தோன்றும்‌ நோய்‌ 19, 

பசி ஆற்றல்‌ - பசியைப்‌ பொறுத்தல்‌ 925. 

பரித்து - பசிகொண்டு 944. 

பசிப்பர்‌ - பசித்திருப்பர்‌ 837. 

பரம்‌ - பச்சை, பச்சென்றிருக்கும்‌ 16, சுடாத, 
சூளையில்‌ வேகாத 660. 

பசையிளள்‌ - இளகனவளாக 1098, 


படுத்து 199 

பட - உண்டாக 281, 287, படும்‌ வலை 524; 
படுதலை 929. 

படர்‌ - பிரிவினாுலுண்டாகிய வருத்தம்‌ [அதி. 120]. 

படர்தரும்‌ - பரவிவரும்‌ 1229. 

படல்‌ - துயிலுதல்‌ 1186, 1175. 

படல்‌ ஆற்று - உறக்க முடியாமல்‌ 1175, 

படா - ஒலியா, ஒலிக்கமாட்டா 1115; படாமை- 
யால்‌ 1.140 ; நிமிர்ந்த, வளையாத 1087. 

படாஅதவர்‌ - அனுபவியரதவர்‌ 623. 

படாஅதி - மறையாதிருப்பாய்‌ 1210. 

படாஅமை - உண்டாகாமல்‌ 88. 

படாஆறு - படாமையால்‌ 1140, 

படாம்‌ - முகபடாம்‌ (முகத்திலிடும்‌ ஆடை) 1087. 

படி - பூமி 606. 

படிவத்தர்‌ - தவவேடத்தர்‌ 586. 

படிறு - வஞ்சனை 91, 

பது குற்றத்தையுடைய, மறைந்த 971, 


படின்‌ - உண்டாகுமானால்‌ 216, 217; தாமுமாயின்‌ 
272; வாழின்‌, குடியிறாக்கின்‌, அகப்படின்‌ 
5௦8; உற்றால்‌ 654; பிறக்முமாயின்‌, உள- 
இன்‌ 886 ; இருக்குமாயின்‌, இடத்ததாயின்‌ 
977. 

படு - வரும்‌, உண்டாகின்ற 172; படுக்கின்ற 279; 
பெரும்‌, பெறும்‌ 6176. 

த்க்‌ ஆக்கும்‌, உண்டாக்கும்‌, உளதாக்கும்‌ 


படுத்து - வளர்த்து 512, 


200 படுப: 


படுப - படுவர்‌ 810. 

படுபவோ - உறுவரோ 512. 

படுபாக்கு - உண்டாவதை, வருவதை 186, 164. 

படுப்பது - படுத்துவது, உறுவிப்பது 460, கில- 
பெறச்‌ செய்வது, இடுவது 465. 

படும்‌ - படுவன்‌ 50, 214; படுதல்‌ வேண்டும்‌ 265, 
335; தகும்‌ 412; வேண்டும்‌ 698; தங்கும்‌ 
988, வளரும்‌ 947, படுவான்‌ 1047 ; படுவர்‌ 
1078; வெளிப்படும்‌, படரா நிற்கும்‌ 1138, 
1254. 

பூவ - உண்டரவன 172. 

படை - கொலைக்கருவி 258; சேனை 381; கருவி, 
ஆயுதம்‌ 555; சேனை 764, 768, 769 ; படைக்‌- 
கலம்‌, கொலைக்கருவி 828, கருவி 985; 
கொலைக்கருவி 1258 ; கொலைக்கருவி 1324, 

பறடயாள்‌ - படையை உடையவன்‌ 478. 

பட்ட- உண்டாகிய, நின்ற 408, 878; உற்நநோய்‌- 
கள்‌ 1140, 

பட்டடை - தறிப்பதற்கு அடியில்‌ வைக்கும்‌ கட்டை 
891. 


பட்டன்று - கடந்தது 999. 

பட்டாங்கு - நிலையாக (மூன்படர்ந்தது போல), பட்‌- 
டது 1189. 

பட்டி - கண்டபடி நடப்பவன்‌ 1074. 

பட்டு - தொடர்புபடுதலால்‌ 996. 

பணி - மெல்லிய 1121, தாழ்த்த 1258. 

பணிதல்‌ - அடங்கி நடத்தல்‌ 125; ர்ந்து ஏ ல்‌ 
963 985, த்த தாழ்ந்து ஒழுகுத 


பயவா 201 


பணிமொழி - தாழ்ந்த மொழி,  ஈம்மினும்தான்‌ 
அன்பு மிகுதியடையவனாகச்‌ சொல்லும்‌ 
சொற்கள்‌ 1258. 

பணியும்‌ - தாழ்ந்து ஒழுகும்‌ 978. 

பணிவு - வணக்கம்‌, தாழ்மை 95, 960, 

- பணை - பெருமை 1284. 

பணை நீங்கி - மெலிந்து 1234. 

பண்‌ - இசை 578, 

பண்டம்‌ - பொருள்‌ 475. 

பண்டு - முன்பு 1085, 1138. 

பண்பு - இயல்பு, குணம்‌ 45, 08......... 

பண்புடை - ஈற்குணங்களையுடைய 62. 

பதடி - பதர்‌ 196. 

பதத்தால்‌ - செவ்வியராதலால்‌, காலத்தையுடைய- 
ராதலால்‌ 991, 

பதத்தாள்‌ - காலத்தையுடையனாய்‌, செவ்வியை- 
யுடையனாய்‌ 548, 

பதி - இடம்‌ 1015 ; வாழிடம்‌ 1229. 

பதியில்‌ - தமது இடங்களில்‌ நின்று 1116. 

பந்து - பத்தென்னும்‌ எண்‌ 450, 817. 

பயக்கும்‌ - தரும்‌, கொடுக்கும்‌ 97, 128. 

ன அது செய்வன, பயனைத்‌ தருவன 

5. 

பயந்தற்று - பெய்தாற்போலும்‌ 1199, 

பயப்பது - தருமவன்‌, விளைவிப்பவன்‌ 685, 690. 

பயம்‌ - பயன்‌ 854, 758, 740. ்‌ 

பயவா - பயனடையா 406; விளைக்காத 489, 652, 


209 பயனில 


பயி. தனக்கும்‌ பிறருக்ஞும்‌ பயனில்லாதவற்றை 

பயனுன்டாயின்‌ - (ய) பயனுண்டாகுமானால்‌ 128, 

பயன்‌ - ஈன்மை ...; பதில்‌ உபகாரம்‌ 108 ; பயன்‌. 
படுகின்ற 216 ; விளைவு, விளைச்சல்‌ 989 ; பால்‌ 
560; அறம்‌ 901; பொருள்‌ 912. 

பயன்சாரா - பயனோடு படாத 194. 

பயன்மரம்‌ - பயன்படும்‌ மரம்‌, காய்க்கும்‌ மரம்‌ 
216. 

பயன்படுவர்‌ - உள்ளது கொடுப்பர்‌ 1078. 

பயில்தோறும்‌ - பழகுந்தோறும்‌ 788. 

பரத்த - பரத்தையரோடு செல்கின்‌ றவரே 1311, 

பரிதல்‌ - வருந்துதல்‌ 1243. 

பரந்து - அலைந்து 1062. 

பரிந்து - வருந்தி 88, 182; கூறுபடுத்து 1179; 
வருந்தி 1248 ; இரங்கி 1248. 

பரிந்தோம்பி - வருத்திப்‌ பாதுகாத்து 88. 

பரியநு - உடற்‌ பருமையுடையது 599. 

பரியிலும்‌ - வருந்திக்‌ காப்பாற்றினாலும்‌ 3876. 

பரியும்‌ - தொலைப்பன்‌, செ நாலைக்கும்‌, வெல்வன்‌ 
(என்‌ பரியும்‌ என்பதை என்பு அரியுமெனப்‌ 
பிரித்து எலும்பினையும்‌ அரியும்‌ எனப்‌- 
பொருள்‌ கொண்டனர்‌ காளிங்கர்‌) 862. : 
அஞ்சிகிற்ஞம்‌ 502. 

பருகுவன்‌ - (புலன்களெல்லாவற்றினாலும்‌) அனுப- 
விப்பேன்‌ 1266. 

பருகுவார்‌ - குடிப்பார்‌ 811. 

பருவத்து - காலத்து 218, 490. 


பழுத்து 203 

“பருவந்து - (வறுமையால்‌) வருந்தி 88. 

பருவம்‌ - காலவரையறை 1028. 

பருவரல்‌ - வருத்தம்‌ (அதி. 119), 1197, 1240. 

பருவரார்‌ - வருந்தமாட்டார்‌ 1126, 

பல்‌ - அநேக 140...... 

பலர்நாண - பலர்‌ (முன்‌ கான்‌) நாணும்படி 1149. 

பல்‌ - பல 242...... 

பல்குஉரைத்துள்பம்‌ - இரப்பார்க்கு உரைக்கத்‌ அன்‌- , 
பம்‌ (மணக்‌) 1045, 

பல்லவை - பல நூல்களை 728. 

பல்லார்‌ - பலர்‌ 191...... 

பலவாற்றுல்‌ - பலவகைகளால்‌ 24:2. 


பல்மாயக்‌ கள்வன்‌ - பல பொய்களையும்‌ பேசவல்ல 
கள்வன்‌ 1258. 


பழகிய - பழையதாய்‌ வந்த) பழமையான 803, 
987. 


பழகுதல்‌ - கொண்டாடுதல்‌, பயிலல்‌ 785. 

பழம்‌ - தொன்றுதொட்டு வருகின்ற 955. 

பழி - தீச்செயல்‌ 40, 44; மிறர்‌ பழித்தற்குரியது 02 
85; குடிப்பழி 145, 146, டக அதை 

குற்றம்‌, தவறு 1285. 

பழிஅஞ்சி- பாவத்துக்குப்‌ பயந்து (பொருளீட்டி) 41. 

* பழிக்கும்‌ - இகழப்படும்‌ 056. 

பழித்தது - பழித்துக்‌ களறிய ஒழுக்கத்தை 280. 

பழியுள்‌ - பழித்துக்‌ கூறப்படுபவற்றுள்‌ 186. 

பழுதெண்ணும்‌ - தீங்குசெய்ய எண்ணும்‌ 689, 

பழுத்து - கனிந்து 216, 1008, 


204 பழைமை 


பழைமை - பற்றறாக்‌ காலத்துத்‌ தமக்குச்‌ செய்த 
உபகாரம்‌ (பற்றறாக்‌ காலம்‌-செல்வமுள்ள 
கரலம்‌) 581; உரிமையை அறுத்துவிடாத 
நட்பு 801. 

ழ்‌ - நீண்டகாலம்‌ முதல்‌ தொடர்புடையோம்‌ 

00. 

பழையார்‌ - பழைய ஈண்பர்‌ 810. 

பளிங்கு - கண்ணடி போன்ற கல்‌ 706. 

பள்ளி - படுக்கை 840, 

பறந்தற்று - பறந்துபோன தன்மையுடையது 888, 

பறியா - பறித்து, பிடுங்கி 744, 

பறை - மேளம்‌ 1076, 1115, 1180. 

பற்றற்கு - கைப்பற்றுதற்கு 747. 

பற்றற்றேம்‌ - ஆதரவு அற்றவர்களானோம்‌ 88. 

பற்று - வெறுப்பன, இன்னாதன 852. 

பற்றி - பிடித்து 347, சார்ந்து 956. 

பற்றியார்‌ - பற்றிய அகத்தோர்‌ 748. 

பற்று - விருப்பு 275; பிடித்தல்‌ 488; தொடர்பு 
506 ; பொருள்‌ 521, 606 ; பற்றிய இடம்‌ 145. 

பற்றுக - செய்க 350. 

பனி - நீர்‌ 1232, 

பனிலரும்‌ - நீர்சொரியும்‌ 1282. 

பனுவல்‌ - நூல்‌, சாத்திரம்‌ 21, 

பனை - பனைமரம்‌ 104, 438, 1282. 


பா 


பாகம்‌ - பாதி 1092, 


பால்வை 905 


பாக்கியத்தால்‌ - ஈல்வினையால்‌, புண்ணியத்தால்‌ 
1141. 


பாடற்கு- பாடல்‌ தொழிலோடு, பாடலோடு (மணக்‌- 
உரை) 578. 

பாடு - பெருமை 409, 597, 768, 1382. ஆண்மை, 
பெருமை (மணக்‌) 906, பெருமை அழகு 
(மணக்‌) 1237, நெறிப்பாடு 995. 

பாத்தி - பயிர்‌ விளைவிப்பதற்கு வரம்பிட்டுக்‌ கட்டும்‌ 
பாத்தி 405, 718, 

பாத்து - பகுத்து 44, 227, 1107. 

பாம்பு - காகம்‌ 890, இராகு 1146. 

பாய்பவர்‌ - குதிப்பவர்‌ 1287. 

பாராட்டுதல்‌ - கொண்டாடுதல்‌ 521. 

பாராட்டும்‌ - கொண்டாடும்‌ 994, 

பாராட்டுவானை - பலகாலும்‌ சொல்லுவானை 196. 

பாரிக்கும்‌ - வளர்க்கும்‌ 851. 

பரித்து - விரித்து 193. 

பாரிப்பார்‌ - பரப்புவார்‌ 916. 

பார்‌ - வன்னிலம்‌ 1068. 

பார்க்கும்‌ - பார்த்து நெருங்கிவரும்‌ 1186. 

பார்த்து - நோக்கி 86, 487, சீர்தூக்கி, கண்டு, 
எண்ணி 676. 

பார்ப்பார்‌ - காண்பவர்‌ 285. 

பார்ப்பாள்‌ - அந்தணன்‌, கோயிற்‌ பார்ப்பான்‌ 134, 

பார்வல்‌ - பார்வை 1152, 

பால - தன்மையுடையவை, கூறுடையவை, பகுதி- 
யின 342, 378, 437, 672. 

பாலை - பொருள்கள்‌ 659. 

15 


206 பாலால்‌ 


பாலால்‌ - கூறுபாட்டால்‌ 279. 

பாலோடு - பாலுடன்‌ 1121. 

பால்‌ - பகுதி 111, பக்கம்‌ 118, ஊழ்வினை 376, 
இடத்தில்‌ 422, வகை 593, பகுதி 950, 999, 
பசுவின்‌ பால்‌ 1000. 

பாலம்‌ - தீவினை 186. 

பாவாய்‌ - பெண்ணே 1123. 

பாவி - கொடியது 1049, 

பாரலை-- பதுமை 407, 1020, 1058. 

பாழ்‌ - கெடுதலாக 785. 

பாழ்படிதல்‌ - கெடுதல்‌ 88. 

பாற்நண்‌ - பால்‌--கண்‌ _ மிலத்தில்‌ 48. 

பாற்று - பகுதியது 11, தன்மையது 82, 515, 871. 


பி 


பிடித்து - பிஓயளவு 1087. 

பீணம்‌ - சவம்‌ 918. 

ர்ணி - சோய்‌ 227, 784, 738, 949, 1014, 

பிலி அன்‌ 83 - (கண்டார்க்கு) கோய்போல்‌ பெரறுத்‌- 
தற்கரியதாம்‌ 1014, 

பிணிக்கு - கோயைத்‌ தீர்ப்பதற்கு 1102. 

பிஷிக்கும்‌ - கட்டா மிற்கும்‌ 570, கவரச்‌ செய்யும்‌ 
645, 

பிண - பெண்மான்‌ 1085, 1089. 

பிரிதல்‌ - நீங்குதல்‌ 394, 955. 

பீர்ப்பர்‌ - பிரியப்பண்ணுவர்‌ 187. 

பிரியம்‌ - பிரியமாட்டோம்‌ 1815. 


பிறன்கடை 907 


பிரிவாற்றி - பிரிவுக்குப்‌ போறுத்து 1160. 

பிரிவு - நீங்குதல்‌ 1158...... , சொலவு 1154...... 

பிழை - கூற்றம்‌ 585. 

பிழைத்த - தவறிய 772. 

பிழைத்தநு - தப்பியது 779. 

பிறைத்து - தவறு செய்து 596. 

பிழையாது - தவருது 307. 

பிற - வேறு, 84, 61, 95, 213, 300, பிறிதொன்று, 
மாறான இயல்புடையவை 1102, அசைநிலை 
1181, 1184, 

பிறஆழி-(அறமல்லாத) பாவக்கடல்‌, பிறலிக்கடல்‌ 8, 

பிறக்கும்‌ - கக்கன்‌ ஏதுவாகிய 1044, 

பிறங்கா - உண்டாகாத, மிகாத 62, 

பிறங்கிற்று தால்‌ விளங்கும்‌ 28, 

பிறப்பின்‌ - பிறப்பில்‌ 1815. 

பிறப்பு - பிறவி 351. தோற்றம்‌ 62, 107,809; ரூட்‌ 
பிறப்பு 183, 134. 

பிறப்பெள்னும்‌ - பிறப்புக்குக்‌ காரணமென்னும்‌ 258. 

பிறர்பரி - பிறர்க்கு வரும்‌ பழிக்கு 1015. 

பிறவாமை - பிறவாதிருத்தல்‌ 262. 

பிறவி - பிறத்தல்‌ 10. 

பிறவினை - பாவச்‌ செயல்கள்‌ 981, 

பிறவும்‌ - பிறர்‌ பொருளையும்‌ 120. 

பிறற்கு - மற்றவனுக்கு 149. 

பிறனியலாள்‌ - பிறனுக்குரியவள்‌ 1.47, 

பிறன்‌ - மற்றவன்‌ 49, 141...... 

பிறன்கடை - அயலவன்‌ தலைவாயில்‌ 149, 


208 பிறிதின்‌ 


பிறிதின்‌ - பிற உயிர்களின்‌ 315. 

பிறிது - வேறொன்றின்‌, மற்றது 251, 257, 3827, 
645, 841, 842. 

பிறை - இளமதி 782. 

பிற்பகல்‌ - ஒரு பகலின்‌ பிற்கூற்றில்‌ 319. 

பின்‌ - பின்வரும்‌ குற்றம்‌ (ஆகுபெயர்‌) 184, பின்‌ 
செல்கின்ற நீ 1248. 

பின்சார - பின்னே நிற்க 393. 

பின்செல்லா - பின்னே செல்லாத, நிலைக்காத 1255. 

பின்செல்வர்‌ - அவர்‌ பின்‌ செல்கின்றவர்‌, அவரில்‌ 
தங்கியிருக்கின்‌ றவர்‌ 1038. 

பின்‌நோக்கா - பின்வரும்‌ குற்றத்தைப்‌ போக்காத, 
பின்பு அவனை முகம்‌ ரோக்கத்‌ தகாத 184. 

பின்றை - பின்பு 518. 

பின்னது - வழியது 1081. 


பீ 
பீடு - மேம்பாடு, பெருமிதம்‌ 59, மானம்‌ 968, 
பெருமிதம்‌ 1014, வலிமை 1088. 
பீடுநடை - கம்பீர நடை 1014, 
பீழிக்கும்‌ - வருத்தும்‌ 848, 
ரீழிப்பது - வருத்துவது 1217. 
பீழை - வருத்தம்‌ 843. 


பு 
புகல்‌ - நுழைதல்‌, புகுதல்‌ 144, 243, 840. 


புகழ்‌ - ர்த்தி 5, 39, 59, 156, 232, 233, 994, 237, 
296, 457. 


புரிந்தார்மாட்டு 209 


புகழ்ந்தவை - புகழ்ம்து கூறப்பட்ட செயல்கள்‌ 538. 

புகழ்மை - புகழுடைமை 588, 

புகுத்திவிடும்‌ - அடைவித்துவிடும்‌ 608, 616. 

புகும்‌ - எப்தும்‌, செல்லும்‌ 346. 

புக்கில்‌ - இருக்காம்‌ வீடு 340. 

புக்கு - புகுந்து 885, 996. 

புடை - பக்கம்‌ 1187. 

புணரின்‌ - கூடுமாயின்‌, நட்புச்‌ செய்யின்‌ 805. 

புணர்ச்சி - ஒரே தேயத்தவனாதல்‌, நட்பாதல்‌ 785; 
சேர்க்கை 887. 

புணர்தல்‌ - சேர்க்கை, கூடல்‌ 1109. 

புணர்ஷு - சேர்தல்‌ 1155. 

புண - தெப்பம்‌ 306, 1184, 1164. 

புதல்‌ - சிறு செடி, புதர்‌ 274. 

புதல்வர்‌ - புத்திரர்‌ (அதி. 7). 

புதை - அம்புக்கட்டு 597, 

புத்தேளிர்‌ - தேவர்‌ 58. 

புத்தேளுலகு - தேவருலகு 218, 234, 290. 

புத்தேள்‌ - தேவர்‌ 218, 284, 

புயல்‌ - மழை 14, 

புரந்தார்‌ - ஒம்பின அரசன்‌, ஆண்டவன்‌ 780, 

புரளவிடல்‌ - கழியவிடுக, போகவிடுக 755. 

புரிந்த - விரும்பிய 59, 511, 994, மிக்க 977. 

புரிந்தார்‌ - விரும்பினார்‌ 287. 

புரிந்தார்மாட்டு - விரும்பியவரிடத்து, தோத்திரம்‌ 
செப்கிறவரிடத்து 5, 


210 த ந்து 


பரந்து. அதும்லி 143; . பொருக்கி 541; மிகச்செய்து 
607. 


புருவம்‌ - கண்‌ புருவங்கள்‌ 1086. 

புரை - குற்றம்‌ 292, அறிவு, உயர்வு 919. 
புலந்தகை - புலவி மிகுதியாகும்‌ தன்மை 1805. 
லு - புலக்கத்‌ தக்கவளானாள்‌, புலந்தாள்‌ 


புல்ந்தார்‌ - உலகத்தார்‌, இடத்தின்‌ கண்ணுள்ளவர்‌ 
48, 


புலப்பை - புலன்களை 848, புலப்பாய்‌ 1801. 

புலந்து - வெறுத்து 1089, பிணங்கி 1246, 1287. 

புலந்துரையாய்‌ - புலந்து கூடாது கண்டமாத்திரத்தே 
கூடுவாய்‌ 1246, 

புலப்பல்‌ - பிணங்குவேன்‌ 1259. 

புலப்பேன்‌ - பிணங்குவேன்‌ 1267. 

புலம்‌ - விசைரிலம்‌ 86, புலன்கள்‌ 174, அறிவு 407, 
நூற்பொருள்‌ (16. 

புலம்பல்‌ - தனிமையுறல்‌ (அதி. 121). 

புலவரை - தேவரை 284 (புலவரென்றார்‌ தேவரை 
அவர்‌ புலனுடையராதலால்‌- மணக்குடவர்‌). 

புலவி - பெரிய பிணக்கம்‌ 1306, 1509. 

புலவி நுணுக்கம்‌ - புலத்தற்றுக்‌ காரணமில்லா இிருட்‌- 
பவம்‌ ஒரு நுண்ணிய காரணமிரறாப்பதாகல்‌ ' 


கொண்டு தலைவி தலைவனோடு புலத்தல்‌ (அதி. 
189. } 


புலன்‌ - புலன்களால்‌ அலரப்படுவன 1101. 
புலால்‌ - ஊன்‌ 257, 260. 
புல - வேங்கை 2738, 599, 


பினை 211 


புலை - புலாலுண்ணும்‌ தொழில்‌ 399. 
புல்‌ - புன்மை, கீழ்மை 381, 719, 846, 914, 915, 
916. 


புல்சொல்‌ - இகழ்ச்சிச்‌ சொல்‌ 189. 

புல்லாது - தழுவாது 1801. 

புல்லார்‌ - பொருந்தாதவராப்‌ 755, 

புல்லாள்‌ - தழுவரதவளாய்‌ 1816. 

புல்லி - தழுவி 1187, 1524, 

புல்லினேன்‌ - தமுவிக்கொண்டேன்‌ 1259. 

புழுதி - மண்‌, தூசி 1087. 

புள்‌ - பறவைகள்‌, புள்‌ என்னும்‌ பறவை 211. 

புறத்த - இன்பத்துக்குப்‌ புறம்பானவை, துன்பங்‌: 
கள்‌ 39 

புறத்ததாக - வெளியே இருக்க 82. 

புறத்தாற்றின்‌ - புறவழிகளில்‌ (துறவறத்தில்‌) 46. 

புறப்படுத்தான்‌ - வெளிப்படுத்தின வன்‌ 590, 


புறம்‌ - காணாத பிற இடம்‌ 181, 188, 185; வெளீ- 
மிடம்‌ 277, உடம்பு 298; வெளிப்பட 487; 
பிறர்‌ 849 ; எதிரமுகம்‌ 9884 ; பகைவரிடத்து 
983. 


புறன்‌ - காரஷதவிடத்து 182; பிறர்‌ நீங்கின அளவு 
189. 


புற்கென்ற - மங்கிப்போயின (மங்கிப்போதல்‌ வழி- 
பார்த்தலால்‌) 1261. 

புற்கை - கூழ்‌, கஞ்சி 1065. 

புனல்‌ - நீர்‌ 727, 1184, கடல்‌ 1167, சீர 1287. 

புனை - அணிந்த 407, விலங்கு 886, 


919 புனைந்துரைத்தல்‌ 


புனைந்துரைத்தல்‌ - தலைமகளது அலங்கார வகையாற்‌ 
கூறுதல்‌ (அதி. 119.) 

புன்கண்‌ - துன்பம்‌ 1152, 

புன்கண்நீர்‌ - புற்கென்ற மென்மையின்‌ விளைவாகிய 
கண்ணீர்‌ 11. 

புள்கண்ணை - ஒளியை இழந்திருக்கின்றாய்‌ 1929, 

புன்மை - குற்றம்‌ 174, கீழ்மை 185, 329. 


்‌ 
டூ - மலர்‌ 1318. 
நரல்‌ - ஊரிலெழும்த ஆரவாரம்‌ 1287. 
பூசல்தரும்‌ - வெளிப்படுத்திவிடும்‌ 71. 
பூரன - பூசை, வழிபாடு 18. 
பூணும்‌ - மாட்டிக்கொள்ளும்‌ 886. 
பூண்டார்‌ - மேற்கொண்டவர்‌ 28. 
பூண்டு - (ஸிரதமாகக்‌) கொண்டு 80. 
பூதங்கள்‌ - மிலம்‌, தீ, நீர்‌, வளி, வான்‌ என்ற ஐம்‌ 
பூதங்கள்‌ 27]. 
பூப்பர்‌ - செல்வராவர்‌, பொலிவடைவர்‌ 248. 
பூரியர்கள்‌ - கீழ்மக்கள்‌ 919. 
பூரியார்‌ - கீழ்மக்கள்‌ 241. 
பெ 
பெட்டாங்கு - விரும்பியவாறு 1298. 
பெட்டர்‌ - விரும்பியவர்‌ 1178. 
பெட்டு - காதலித்து 141, 
பெட்ப - விரும்புவன, மகிழ 1957, 1985, 


பெரிது 218 


பெண்‌ - மனையாள்‌ 56... 

பெண்ணியலார்‌ - பெண்‌  தன்மையினையுடையவர்‌ 

(பரத்தையர்‌ 1811. 

பெண்டிர்‌ - பெண்கள்‌ 918, 920. 

0பெண்ணிறல்‌ பெண்தன்மை உடைத்து - பெண்‌ தன்மை- 

யிலும்‌ சிறந்த பெண்கன்மை உடையதென்று 

1280. 

பெண்தகை - காணம்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு 
முதலிய குணங்கள்‌ 1083. 

பெண்‌ நிறைந்த நீர்மை - பெண்களுக்குள்ள நல்ல 
தன்மைகள்‌ 12172. 

பெண்மை - பெண்ணின்‌ தன்மை 147, 150, மன- 

அடக்கம்‌, நிறை 1258. 

்‌ பெய - இட 580. 


பெயரார்‌ - மாறுபடமாட்டார்‌ 989. 

பெயரின்‌ - மாறுபட்டால்‌ 989. 

பெயர்த்து - (தவத்தை) பெயர்த்து, குழப்பி 344, 

பெயர்த்தும்‌ - திரும்பவும்‌, மறுபடியும்‌ 205. 

பெயர்த்தேன்‌ - விலகினேன்‌ 1187. 

பெயல்‌ - பருவமழை, மழை பெய்தல்‌ 545, 559, 
1174. 

பயலாற்று- அழுது கண்ணீர்விட முடியாமல்‌ 1174. 

பயின்‌ - சுமத்தினால்‌ 475. 

பய்‌ - பொழிவாய்‌ 55, ஏற்றிய 475. 

பய்தர்ள்‌ - சூடினாள்‌ 1115. 

பய்து - கண்டு 405, சொரிந்து 660. 


பரிது - பெரியது 102......... ; அதனிலும்‌ பெரிய அ 
1092, 


௮௮௮௮௨ 


214 பெரியர்‌ 


0பரியர்‌ - பெருமையுடையவர்‌ 26, 160. 

பெரியார்‌ - பெருமையுடையவர்‌ 444, 680, 694, 896, 

பெரு - மிக்க 880. 

0பருகலீன்‌ - வளர்த்தலின்‌ 811. 

பெருகும்‌ - வளரும்‌ 96. பெருஞம்‌ 004. 

பெருக்கத்தின்‌ 5 செல்வத்தின்‌ 170. 

பெருக்கத்நு - நிறைந்த செல்வம்‌ உளதாய வழி 908, 

பெருக்கம்‌ - செல்வம்‌ 115, 451. 

பரும - அதிகப்படுத்தி 512. 

0பெருக்கற்கு - வளர்ப்பதற்கு 251. 

பெருந்நதைமை - பெருஞ்சிறப்பு 1255. 

0பருந்தகையாள்‌ - பெருற்தன்மையுடையவன்‌ 217. 

பெருந்தக்க - மேம்பட்ட பொருள்‌ 54. 

பெருந்நக்கது - பெரிய தகுதியையுடைய பிறப்பு 
1127. 

0பருமரைக்கண்‌ - குளிர்ந்த பெரிய கண்கள்‌ 1239. 

0பருமித - மேம்பாட்டின்‌ 481. 

0பருமீதர்‌ - செருக்கு 979. 

பெருமை - உயர்வு 2]......மிலையரமை மிகுதி 930, 
பெருற்தன்மை 979. 

பெருரி - மிக்க 10...... 

பெருவில்‌ - மிக்க வலிமையுடையவை 380. 

பெறல்‌ - அடைதல்‌ 818, அறிதல்‌ 1180, 

பெரு௮நு பெற்றமை - பெருமலிருக்கும்போதே டெற்‌- 
றஐதுபோன்ற 1149, 

0பருஅமை - (காதலரை) பெறாமை 1995. 

பெருவிடின்‌ - அடையாவிட்டால்‌ 998. 


பேணியார்‌ 215 


பெறின்‌ - அடைந்தால்‌ 54...... 
பெறுகுவம்‌ - அடைவோம்‌ 1328. 
0பறுதி - அடைவாய்‌ 1237. 

பெறும்‌ - அடையும்‌ 61, 765, 1322. 
பெறுவது - கடைக்கும்‌ விலை 813. 
பெற்ற - அடைந்த 524, 1000, 1109. 
பெற்றக்கால்‌ - பெற்றாலும்‌ 1270. 
பெற்றம்‌ - பசு 273. 

பெற்றன்ன - பெற்றுற்போலும்‌ 1148. 
0ப்ற்ருன்‌ - கணவன்‌ 58. 

பெற்றியார்‌ - தன்மையுடையவர்‌ 442. 
பெற்றம்‌ - அடைந்தேம்‌ 626. 


பே 
பேய்‌ - பேய்‌ 565. 
பேடி - அலி 614, 727. 
பேணப்படும்‌ - விரும்பிக்கொள்ளப்படும்‌ 800. 
பேணல்‌ - விரும்பார்‌ 1016. 
பேணு - இகழும்‌, விரும்பப்படாத 923, 
பேது - உதவாது 168, 902; அவமதித்து 802; 
விரும்பாமல்‌ 902, 1178; அவமதித்து 1255. 
பறுமை - விரும்பப்படாமை 8985, பகைமை 806, 
பேணி - உணவு முதலியவற்றால்‌ உபசரித்து 56; 
பாதுகாத்து 120; உவப்பன செய்து 449, 
. 448, 688, 076, 
பேணியார்‌ ; காதலர்‌ 1257, 


216 பேறை 


பேதை - அறியாமை 3872 ; அறிவில்லாதவன்‌ 603. 
816, 5338, 835, 886, 887, 889, 840; கபட 
மற்றவள்‌, பெண்‌ 1238, 1289, அறிவில்லா- 
தது 1248, பெண்‌ 1272. 

பைக்கு - பெண்ணுக்காக 1186, 1172. 

பறைப்படுக்கும்‌ - அறியாமையை உண்டாக்கும்‌ 
6 79. ச 

பேதைமை - அறியாமை 141...... 

பேதையார்‌ - அறிவிலார்‌ 142, 782, 797, 884, 839. 

பேதையின்‌ - அறிவில்லாதவன்போல 884, 

பேரறிவு - சிறந்த அறிவு 215. 

பேரோ - மாறுபடாத 870, நீங்காத 899, 

பேரும்‌ - பெயர்ந்து செல்லுதல்‌ 486. 

பர்‌ - பெருமை 148...... , மிக்க 778, பெயர்‌ 1190, 

பேர்த்நு - மாறி 357, 

பேறு - பெறுதல்‌ 60, 61. 

பேற்றின்‌ - பெறுமாயின்‌, பெறுவானாயின்‌ 169. 

பை 

பைதலும்‌ - துன்பமும்‌ 1197. 

சப்த - துன்பம்‌ 1172, 1175, 1197, 1228, 1296, 

பட ௫ - (மயங்கிவரும்‌) இருளடைந்து வரும்‌ 

பைதல்‌நோய்‌ - துன்பஞ்‌ ய்னெற நோய்‌ 1266. 

இபந்தொடி - பசும்பொன்‌ வலை (மரகதைத்தாற்‌ 
செய்த வளை--மணா.) 1234, 1288. 

பம்‌ - பசிய 1234, 1288. 

பைய - மெல்ல 1098. 


பொய்யாமை 217 
பொ 


பொச்சாந்தார்‌ - மறந்தவர்‌ 240. 

பொச்சாந்நும்‌ - மறம்அம்‌ (இகழ்ச்சியுற்ற இடத்தும்‌- 
வேறு உரை) 

பொரச்சாப்பு - சேர்வு 985, மறதி 582, 584, 

பொதிந்து - (மனதில்‌) பத்திரப்படுத்தி, முடிக்து 155. 

பொது - பொதுவாகிய 528, 915, யாவரிடத்தும்‌ 
ஒரு தன்மைத்தாகிய 1099. 

பொது உண்பர்‌ - பொதுவாக உன்னை அனுபவிப்பர்‌ 
1811. 

பொதுநோக்கு - யாவர்‌ மாட்டும்‌ ஒரு தன்மைத்‌- 
தாகிய நோக்கு 1099. 

பொத்துப்படும்‌ - தவறும்‌ 468. 

பொய்‌ - மெய்யல்லாதது 988, 1246, 

பொய்தீர்‌ - மெய்‌ 6. 

பொய்த்தபின்‌ - பொய்த்தானாயின்‌ 298. 

பொய்த்தல்‌ - (பிணக்கம்‌) நீடியதாகிப்‌ பொய்ப்ப்டு- 
தல்‌ 1287 

பொய்த்து - பொய்யாகி 182, பொய்செய்து, பொய்‌- 
யாகப்‌ புகழ்ந்து 188. 

பொய்ப்பின்‌ - தன்தொழில்‌ மறுப்பின்‌, பெய்யாது 
விடின்‌ 18 

பொய்மை - பொய்யான தன்மை 918. 

பொய்மையும்‌ - பொய்யான சொற்களும்‌ 299, 

பொய்யற்க - மெய்‌ போற்காட்டற்க 298. 

பொய்யா - அணையாத, தணியாத 758. 

பொய்யாமை - பொய்‌ பேசாமை 296, 297, 328. 

19 


918 பொய்யாளிளக்கு 


பொய்யாவிளக்கு - மெய்யரகிய விளக்கு 299. 

பொரு - தாக்கு 486, 

பொருட்டு-பயனுடையன 212, காரணம்‌ 256, 1017. 

பொருத - அராவப்பட்ட 886, 486. 

பொருது - தாக்கப்பட்டு 888. 

பொருத்தல்‌ - சேர்த்தல்‌ 688. 

பொருள - பொருளையுடையனவாய்‌ 424, 

பொருளல்லவரை - ஒரு பொருளாக மதிக்கப்படாத- 
வரை 751. 

வட்‌ “பூணு - மெய்ப்பொருளல்லாதவற்றை 

1 


பொருளற்றார்‌ - வறியரானவர்‌ 248, 

பொருளாக்கம்‌ - பொருட்செல்வம்‌ 755. 

பொருளாட்சி - பொருளாற்பயன்‌ பெறுதல்‌ 252. 

பொருளாள்‌ - பொருளாகவுள்ளவள்‌, உரிமையாக- 
வுள்ளவள்‌ 141. 

ஷை" - பொருளொன்றுமுண்டாக அதனால்‌ 

பொருளென்று - தனது ஆற்றலைக்‌ காட்டுங்‌ குண- 
மென்று 307, 

பொருள்‌ - மெய்ப்பொருள்‌, உண்மை 5; அறம்‌ 91, 
உறுதிப்பொருள்‌ 122, 198, உரை, நால்‌ 141, 
அறம்‌ 254, குணம்‌ 807, செல்வம்‌ 68, 171, 
176, 212, பொருள்‌ தேடுவதையே 1230. 

பொருள்‌ அல்லது - புண்ணியமல்லதாகும்‌ 254. 

பொருள்‌ஆ - பொருளாக 122. - 

பொருள்‌ செயல்வகை - பொருட்‌ செல்வத்தின்‌ சிறப்‌- 
பும்‌ அது தொகுக்கும்‌ வகையும்‌, அதி. 176. 


பொன்றி 219 


பொருள்தீர்ந்த - பயனில்லாதவற்றை 199. 

பொல்லாத - தீயவற்றை 176. 

பொழுதின்‌ - காலத்திற்‌ காட்டிலும்‌ 69, நேரத்தின்‌ 
கண்‌ 1105. ்‌ 

பொழுது - நேரம்‌ 387, 481, 1215, பொழுதே 1221, 
மாலைப்பொழுது அதி. 128. 

பொழுதும்‌ - உம்மை இழிவு சிறப்பும்மை 387. 

பொள்ளென - சடுதியில்‌ 487. 

பொறி - மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி என்னும்‌ 
ஐம்பொறிகள்‌ 6. 

பொறி - விதி, புண்ணியம்‌ 6. 

பொறுத்த - சுமந்த 289. 

பொறுத்தல்‌ - தாங்குதல்‌, மன்னித்தல்‌ 151, மன்‌- 

க்க 152. 

பொறுத்தாரை - பொறுமையுடையவரை, பிறர்‌ 
செய்த தீமையைப்‌ பொறுத்துக்கொண்ட- 
வரை 155. 

0பாறுத்தான்‌ - சுமந்தவன்‌ 87. 

பொறுத்தும்‌ - மன்னிக்கும்‌ 579, தரங்குதலால்‌ 1032, 

பொறேன்‌ - தாங்கமாட்டேன்‌ 1947, 

ட பிழை பொறுத்தல்‌ 158...... சுமை 189, 


பொறை ஆற்றுவார்‌ - சுமையைத்‌ தாங்குவார்‌ 1027. 
பொன்‌ - தங்கம்‌ 155, 267, இரும்பு 888, 981. 
பொன்று - அழிவில்லாத 86. 

பொன்றாது - இறவாமல்‌ 238. 

பொன்றி - கெடுத்து 171, 


220 பொன்றும்‌ 


பொன்றும்‌ - அழியும்‌ 156 

பொன்றும்‌ கால்‌ - இறக்கும்போது 56. 

பொன்றும்‌ துணையும்‌ - (உலகம்‌) அழியும்‌ வரையும்‌ 
156, 


போ 


போஒம்‌ - போய்விடும்‌ 1070. 

போஒய்‌ - சென்று 46, விட்டு நீங்கி 938, 
போகளிடல்‌ - கைவிடல்‌ 881. 

போகா - தம்மை விட்டு நீங்கிப்‌ போகா 870. 
போகாது - படாதது 764. 
போகு ஊழால்‌ - போதற்குரிய ஊழினால்‌ 871. 
போக்கி - செலுத்தி 774. 

போக்கும்‌ - (அச்செல்வம்‌) போதலும்‌ 882, உம்மை 
எச்ச உம்மை, 

போதாய்‌ - (சீ அங்கு நின்றும்‌) போவாய்‌ 1193. 
போது - மொட்டு, பெரிய அரும்பு 1227. 

போம்‌ - போகும்‌, தொலையும்‌ 659. 

போர்‌ - சமர்‌ 758, 767. 

போர்த்த - மூடப்பட்ட 80. 

போர்த்து - மேலே ரூடி. 278. 

போல - ஒப்ப 75, 151...... 

போலும்‌ - இரண்டாவது பேரலும்‌ உரையசை 
1228, போல நின்றன 1282. 

போல்‌ - ஒப்ப-—59, 118......... | 

போல்க - ஒத்திருக்க 691. \ 

போற - நுழைய, நுழைந்ததாக (20. 


மடங்கின்‌ - 991 


போழப்படர - அழையா, ஊடுபோகாத 1108. 
போழ்து - பொழுது, கேரம்‌ 412, 589,1229. 
போற்றல்‌ - காக்க 698, காவல்‌ 891. 

போற்றாக்கடை - காவாதவிடத்து 815. 

பண்‌ டவ - (பொருளைக்‌) காப்பாற்று தவருக்கு 


போற்றி - எண்ணி 537, 588; கெளிய அறிந்து 942. 
போற்றுபவர்க்கு - அடைபவர்களுக்கு 741. 
போன்று - ஒத்து 185, 822... 


ம 
மகளிர்‌ - பெண்கள்‌ 57, 822, 912, 918, 974, 
ந்த மகனுக்கு, புதல்வனுக்கு 67, ஒருவனுக்கு 
10. 


மகன்‌ - புதல்வன்‌ 70, மனிதன்‌ 196, 

மகிழ்‌ செய்தல்‌ - மகிழச்‌ செய்தல்‌ 1090. 

மகிழ்ச்சி - களிப்பு 531, 539. 

மகிழ்தல்‌ - களித்தல்‌ 1281. 

மக்கட்பேறு - மக்களைப்‌ பெற்றிருத்தல்‌ 60, 

மக்களாத6ல - மக்கள்‌ வடிவாயிருத்தலே 600. 

மக்கள்‌ - பிள்ளைகள்‌, புதல்வர்‌ 60-66, 08, மாந்தர்‌ 
196, 410, 600, வீரர்‌ 770, மாம்தர்‌ 998, 997, 
1071. 

மங்கலம்‌ - அழகு, ஈன்மை 60. 

மட - பேதை, காணுதவழி தவற்றை நினைம்து 
கண்டவழி மறக்கும்‌ 12917. 

மடங்கின்‌ - வாளாவிருப்பின்‌ 1036. 


999 மடநோக்கு 


மடநோக்கு - வெறுவுதலுடைய நோக்கு 1089. 

மடந்தை - பெண்‌ 1116, 1122. 

மடமை - அறியாமை, மூடத்தனம்‌ 89. 

மடடலோடு - மடலேறுதலுடன்‌ 1135. 

மடல்‌ - பனங்கருக்கால்‌ செய்த குதிரை 1181, 1182, 
1138, 1136, 1187. 

மடவரல்‌ - பெண்‌ 1085. 

மடவார்‌ - அறியாதார்‌, அறிவில்லாதார்‌ 89, 158, 

ரடன்மா - கருக்கு மட்டைக்‌ குதிரை 1132. 

மடி - சோம்பல்‌ 371, 601-607, 609, 610, 617, 
தன்னுள்ளே 603, ஆடை 1023. 

டி செங்து - சோம்பியிரும்து 1028. 

மடி தற்று - ஆடையை இறுக உடுத்து 1028, 

மடிந்து - வீழ்ந்து, அழிந்து 604, 

மடி மடி - விடத்தக்க சோம்பல்‌ 608. 

மடிமை - மடியினது தன்மை, காரியக்கேடு 608. 

மடியா - கெடுத்து; கீழடக்கக்கூடியதாக 602. 

ய்து: - சோம்பலைக்‌ கொண்டு நடத்தலை 

மடியும்‌ - அழியும்‌ 608. 

மடி உள்ளான்‌ - சேரம்பலிடத்திருப்பவன்‌ 017. 

மடுத்த - தடைபட்ட, விலகிய 094. 

மடுத்தவாய்‌ - தடைபட்ட இடம்‌ 624. 

மட்பகை - மட்கலங்களை அறுக்கக்‌ குயவன்‌ பயன்‌- 
படுத்துங்‌ கருவி 888. 

மணந்தார்‌ - மணஞ்செய்து கொண்டவரின்‌ 1221, 
கணவர்‌ 1226. 


& 


மரத்து அற்று 228 

மணல்‌ - மணல்‌ 396. 

மணற்கேணி - மணலிடத்துள்ள ஊற்று 3896. 

மணிநீர்‌ - நீலமணி நிற நீரும்‌ (வற்றாத நீரும்‌) 742. 

மணியில்‌ - (கோக்கப்பட்ட) பளிங்கு மணியில்‌ 
1275. 


மணியின்‌ - கருவிழியிடத்து 1123. 

மண்‌ - மண்ணினால்‌ 407, மண்‌ 576. 

“ மண்ணும்‌ - வெளி நிலமும்‌, மரு நிலமும்‌ 742. 

மண்புக்கு - மண்ணிற்‌ புகுந்து 996. 

மண்‌ புனைபாவை - மண்ணினால்‌ நன்றாகச்‌ செய்யப்‌- 
பட்ட பாவை எனவும்‌, நிற மண்களாற்‌ பூசி 
அலங்கரிக்கப்பட்ட பாவை எனவும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌ 407. 

மதலை - தூண்‌ 449. 

மதி - அறிவு 686, 915, 1229, சந்திரன்‌ 782, 1116, 
சம்திரனே 1118, 1119, 1210. 

மதிக்கு - தில்களிடத்து 1117. 

மதிப்பின்‌ - நினைத்தால்‌ 898. 

மந்திரி - அமைச்சன்‌ 689. 

மயக்கம்‌ - அறியாமை 860, 

மயங்கி - மயக்கமடைந்து, அறிவிழந்து 348. 

மயலாகும்‌ - மயக்கத்திற்கு ஏதுவாகும்‌ 844, 

மயல்‌ - மயக்கம்‌ 344, 

மயிர்‌ - உரோமம்‌ 964, 969, 

மயில்‌ - மயிலென்னும்‌ பறவை 1081 

மர - மரத்தாலான 1020, 1058. 

மரத்து அற்று - மரம்போல்வது 217. 


924 மரபிஜர்‌ 


மரபிஜர்‌ - இயல்பினார்‌ 188. 

மரம்‌ - மரம்‌ 78, 216, 600, 879, 997, 1008. 

மரீஇயவளை - பழயெவனை 2217. 

மருங்கு - கிளை, சுற்றம்‌ 520. 

மருங்குஓடூ - (கெட்ட) வழியிற்‌ சென்று 210. 

மருட்டி - மயக்கி 1020. 

மருண்டு - மயங்கி 1139, 1229. 

நந்தா - (எல்லாப்‌ பாகங்களும்‌) மருந்தாகி 
14 


மருந்து - ஒளடதம்‌ 217, 942, 950, 958, 1091, 
1102, 1241, 1275, உணவு செயல்களது 
ஒவ்வாமையால்‌ வருவித்துக்‌ கொண்ட 
நோயைத்‌ தீர்க்கும்‌ மருந்து, அ.தி. 95, 

மருந்து ஒன்று- ஒரு மரும்தை (உண்போர்க்கு) 1275. 

மருவுக - பழகுக 800. 

மருளான்‌ - மயக்கத்தால்‌ 1002. 

மருள்‌ - மயக்கம்‌ 199, 351, 352, மயக்கிய (இரவும்‌ 
பகலும்‌ தம்முள்‌ கலக்கின்ற) 1222, மயக்கிச்‌ 
செய்யும்‌ 1250. 


மலரின்‌ - மலரினும்‌ பார்க்க 1289. 

மலரும்‌ - விரியும்‌ 1227. 

மலர்‌ - அன்பரது கெஞ்சாகிய தாமரை மலர்‌ 8, பூ 
595, 650, 1112, 1119, 1142, 1231. 

மலர்தல்‌ - மகிழ்தல்‌, விரிதல்‌ 495. 

மலை - 787, 149, 

மலையின்‌ - மலையிலும்‌ பார்க்க 124, 

மலந்து - சுமந்து 657, 

மல்க - பெருகி நிரம்ப 780, 


[a] 
ப] 
36 


. மறுத்து 


மல்லல்‌ - செழிப்பு, வளம்‌ 245, 
மழலை - குதலை, றிரம்பாச்‌ சொல்‌ 66. 


மழித்தல்‌ - தலையை முண்டிகஞ்‌ செய்து கொள்ளுதல்‌ 
280 


மழை - கண்ணீர்‌, குளிர்ந்த 1239. 

மறக்கலா - மறக்க முடியாத 12917. 

மறத்தல்‌ - மறந்துவிடுதல்‌ 52, ஒழிக 808, நினை- 
வொழித்தல்‌ 303. 

மறத்திற்கு - தீமையை ஒழிப்பதற்கு 76. 

மறந்தார்‌ - மறந்துபோயினார்‌ 208. 

மறந்தீர்‌ - நினைத்திலீர்‌ 1916. 

மறப்பது - மறத்தல்‌ 108. 

மறப்பின்‌ - மறக்தேனாயின்‌ 1125. 

மிறப்பிள்‌ எவலவன்‌ - (அவ்வின்பத்தை) மறம்நால்‌ 

யான்‌ எவ்வாறாவேன்‌ 1207. 

றப்பு - மறத்தல்‌ 1125, 1207. 

றம்‌ - வீரம்‌ 766. 

றவர்‌ - வீரர்‌ 778. 

றவற்க - மறவாதிறாக்க 106. 

றவி - மறதி 605. 

ன்‌ - வீரம்‌ 384, 

று - கறை, களங்கம்‌ 1117. 

றுரு - வீதி, தெரு 1189. 

மறுகும்‌ - சுழலுகிறது 1139. 

மறுத்தானை - நீக்யெவனை, தவிர்த்தவனை 260, 

மறுத்து - மீண்டு 812, ஒழித்து 945, 


௩ க க 6 க க ௩௧ 


926 மறுத்து உண்ணின்‌. 


மறுத்து உண்ணின்‌ - உடம்பு வேண்டும்‌ அளவுக்‌- 
கன்றி கோய்‌ வாரா அளவுக்கு உண்ணின்‌ 


945. 
மறுமை - மறுபிறப்பு, சுவர்க்கம்‌ 98, 459, 904, 
1042, 


மறுமை இலாளன்‌ - மறுமைப்‌ பயனில்லாதவன்‌ 904, 
மறை - மந்திரம்‌ 28, இரகசியம்‌ 590, 695, உப- 
தேசம்‌ 847, மறைத்தல்‌, ஒழித்தல்‌ 1188, 
1076, 1180, 

மறை இறந்து - மறைவாயில்லாமல்‌ 1188, 1254. 
மறைக்கும்‌ - மூடிவைக்கும்‌ 980. 

மறைத்திர்‌ - மறைக்கலுற்றீர்‌, 1358. 

மறைந்தவை - மறைவான செயல்கள்‌ 587. 

மறைந்து - மறைவாகவிருந்து 274, 278. 

மறைப்பாள்‌ - வராமற்‌ காக்க முயல்பவன்‌ 1029. 
மறைப்பேன்‌ - ஒளிப்பேன்‌ 1161, 1258. 

மறைமொழீ - மந்திரம்‌ 28, 

மறையா - இலவாக்காத 846. 


மற்றையவை - இஃது அல்லாத மற்றைய செல்வங்‌ 
கள்‌ 


S 


மற்ற - பிற 89. 

மற்றின்பம்‌ - பேரின்பம்‌, மறுமை இன்பம்‌ 178. 

மற்று - வேறு 178, 221, 380, 588, 591, 1033, 
மீண்டு 856, பின்னும்‌ 344, 354, 878, 540; 
அசைநிலை 80, 36, 60, 95, 205, 328, 596, 
773, 802, 905, 1122, மற்றவை வினைமாற்‌- 
நின்கண்‌ (ஆனால்‌, பின்‌, அவ்வாறன்றி 
என்னும்‌ பொருள்களில்‌) வந்தவை, 


மன்‌. 227 


மற்றுமுந்தோ - சராகாமைக்கு மருந்தோ (ஆகமாட்‌- 
டாது சாகவேண்டும்‌) 968. 

மற்றும்‌ - பின்னும்‌ 373. 

.மற்றுஎன்‌ (என்மற்று) - இனி அவ்வாறு சென்று 
மானங்கெடுவது எதற்காக 966. 

மற்றையவர்‌ - பிறர்‌ 348. 

மற்றையவர்கள்‌ - பிறர்‌ (துறந்தவர்‌) 208. 

மற்றயவை - அல்லாத பிற 400. 

மற்றையார்‌ - பிறர்‌ 365. 

மற்றையான்‌ - பிறன்‌ (அவ்வாறு செய்யாதவன்‌) 
214, 


மற்றொன்று - (ஊழை விலக்குவதற்கு) ஒரு உபா- 
யத்தை 880. 

- மனக்கவலை - மனத்துயரம்‌ 7. 

மனத்தது ஆக - மனத்திலிருக்க 278. 

மனத்தான்‌ ஆம்‌ - மனத்தினின் று வரும்‌ 98. 

மனம்‌ - உள்ளம்‌ 458, 455, 456, 822, 828, 884. 

மனை - இல்லறம்‌ 51, 52, மனைவி 60, 148, 901, 
1268. 

மளைக்கெழ்‌இ - வீட்டில்‌ (தனிமையில்‌) உறவுகொண்டு 

820. 

மனைத்தக்க - இல்லறத்துக்குத்‌ தகுந்த 51. 

மனைமாட்சி - இல்லறத்துக்குத்‌ தக்க ஈற்செய்கைகள்‌ 

9 52. 

'மனைவிழைவார்‌ - தம்‌ மனையாளை விரும்பி அவள்‌ 
சொற்படி நடப்பவர்‌ 901, 

மன்‌ - ஆக்கம்‌ 1329, மிகுதி 1188, நிலைபேறு 08, 
244, 268, 318, 457, 1168; அசைநிலை, 
819, 1016, 1046, 1064, 1327 ஏனையவை 


ஒஓழியிசைகள்‌. ஒழிபிசை - (சொல்லாது விட்ட 
சொற்களால்‌ பொருளை இசைப்பது). 

மன்ற - உறுதியாக, திண்ணமாக 143, 229, 649, 
867, 880, 1136. 

மன்றில்‌ - சபையில்‌ 820. 

மன்னர்‌ - அரசர்‌ 692. 

மன்னவன்‌ - அரசன்‌ 888, 445, 542, 546, 548...... 

மன்னன்‌ - அரசன்‌ 386, 448, 520, 544, 

மன்னு - நில்பெறமாட்டா 556. 

மன்னுதல்‌ - நிலைபெறுதல்‌ 556. 

மன்னும்‌ - சிலைபெறும்‌ 190, 

மன்னுயிர்‌ - நிலைபெற்ற உயிர்கள்‌ 268. 

மன்னே - மன்னும்‌ ஓவும்‌௮சை 819. 


மா 


மா- பெரிய 68, 245, 526, 544, குதிரை 814, 

மான்‌ 969, பெரிய 999, 1058. மாமை நிறம்‌ 

1107, கரிய 617. 

£இரு - மிகப்பெரிய 999, 

ஈக்கள்‌ - மனிதர்‌ 329, 420. 

ஈரறு காட்சி - குற்றம்‌ தீர்ந்த அறிவு 352. 

ரச - கூற்றம்‌, அழுக்கு 84, 106, 199, 278, B11... 

812, 852, 601, 646, 049, 800, வசை 956, 

ஞாலம்‌ - பெரிய பூமியிலுள்ளார்‌ 1058. 

மாடு - செல்வம்‌ 400. 

மாட்சி தை நற்குண நற்செய்கைகள்‌ 52, 60, 
7௦0. 


5555 


க 


மாமுகடி 229 


மாட்டு - இடத்தில்‌ 5, 118, 211...... 

மாண - மிக 102, 125, தப்பாமல்‌ 883. 

மாறு - சிறப்பில்லாத, துன்பந்தருவனவற்றை 817, 
கிறப்பில்லாத 851, ஈன்மை தராத 482, 
சிறப்பில்லாத 1002, 1297. 

மானுக்கடை - சிறப்பில்லாவிடில்‌ 58. 

மாணுதன - ஏற்காதன 867. 

மாணப்‌ பிறப்பு - இன்பமில்லாத பிறப்பு 351, 

மாணர்க்கு - தீய பகைவருக்கு 828. 

மாண்‌ - பெரிய, மாட்சிமைப்பட்ட 8, 407, 606, 
901, 919, 1114. 

மாண்‌ இழை - அழகிய ஆபரணம்‌ 919, சிறந்த 
ஆபரண மணிந்தவள்‌ 1114, 

மாண்ட - சிறந்த 604, இறந்த 706, 897 பெருமை- 
யடைந்த 915. 

மாண்டது - மாட்சிமைப்பட்டவன்‌ 682. 

ரண்டற்கு - சிறப்படைதற்கு 177, 

மாண்டார்‌ - மாட்சிமைப்பட்டவராய்‌ 278, மாட்டி 

மைப்பட்ட அமைச்சர்‌ 665. 


க 


மாண்பாலல்‌ - கற்குண நறத்செய்கைகளூுடைய வளர- 
யின்‌ 58. 


(க்‌ 


ரண்பு - ஈற்குண நற்செய்கை 51. 


ரதர்‌ - பெண்‌, காதலிக்கப்பட்டவள்‌ 1081, 1087, 
1117, 1118, 1120. 


மாத்திரை - அளவு 406. 

மரந்தர்‌ - மக்கள்‌ 978, 499, 514, 595, 064, 1019. 
மாந்தர்‌ சிறப்பு - மக்களுக்குச்‌ சிறப்பு 1012. 

மாமுகடி - கரிய மூதேவி 617. 


த 


20 


950 மாய 


ராப - வஞ்சக 918, பொய்களைவல்ல 1258. 

மாயா - இறவாத 1820 

மாயும்‌ - கெடும்‌, இறக்கும்‌ 878, 1230. 

மாய்வரு - அழிவது 996. 

மரி - மேகம்‌, மழை 211, 1010. 

மார்பு - செஞ்சு 1288, 1811. 

ராலும்‌ - மயங்கும்‌ 1081. 

பலன்‌ குணம்‌, இயல்பு 1035, மாலைக்காலம்‌ 1185, 
1221, 1228, 1224, 1236... 

மா ஓ - மாலைப்பொழுதோ (அல்லை) 1221. 

மாலயவர்‌ - இயல்பாகவுடையவர்‌ 1035. 

ப்ட்‌ - (தமக்கு) இயல்பாக உடையவரை 


மாழ்கும்‌ - கெடுதற்கு ஏதுவாகிய 059, 

[றல்‌ - மாறுகொள்ளாத, ஏற்கத்தக்க 944, 

மாறு - வற்றாத 701, 

மாறு - உதவி 811, வேறாதல்‌ 944, தலைமாறுதல்‌ 
1158, பகை 861. 

மாறுபாடில்லாத - ஏற்றுக்கொள்ளத்தக்க 945, 

மாற்ற - நீக்க 609. 

மாற்றம்‌ - மறுமொழி 725. 

மாற்றலர்‌ - பகைவர்‌ 749. 

மாற்ருரை மாற்றும்‌ - பகைவரை ஈண்பராரக்றாம்‌ 985. 

மாற்றுன்‌ - பகைவன்‌ 471. 

மாற்றும்‌ - திரும்பும்‌ 955. 

மாற்றுவார்‌ - ஒழிப்பவர்‌ 995. 


மிசை 931 


மானம்‌ - நிலைதவருதிருக்மும்‌ போண்மை 384, 
வணங்காமை ; தாழ்வின்மை 969, 970, 
1028, தன்நிலை தாழ்வு வந்தால்‌ உயிர்‌ 
வாழரமை. அதி. 97. 

மானம்‌ கருத - மானத்தை நினைப்பாராயின்‌ 1028. 


மானம்வரிள்‌ - மானம்‌ அழியவம்தால்‌ 909. 


மி 


மீக - அதிகமாக 829, 1007. 

மிகச்செய்து - (கட்டிலை) அதிகம்‌ செய்து 899, 

மிக நலம்‌ - மிக அழகு 1007. 

மீகப்பட்டு - மேம்பட்டவனாக நினைத்து 1074. 

மீகல்‌ - மேல்‌ மேல்‌ ஊருதல்‌ 850. 

மிகல்‌ ஊக்கும்‌ - வெல்ல முயலும்‌ 855. 

மிகல்‌ காணும்‌ - மிகுதியும்‌ நிலைப்பின்‌ 859. 

மிகுதி த்வத்‌ வேண்டப்படாகன, குற்றம்‌ 
184. 

மிருதியாள்‌ - மனச்‌ செருக்கினால்‌ 158. 

்‌ மிகுத்து - பெருக்கி 475. 

மிடும்‌ - மேற்படும்‌ 873, வெளிப்படும்‌ 928, 1161. 

மிகை - அதிகம்‌ (வேண்டப்படாதது) 845; மிகுதி- 
யானவை 504. 

மிக்க - அதிகமானவை 504, 724. 

மிக்கவை - தீயவற்றை 158, 

மிக்கற்றுல்‌ - மிகும்கது போன்றது 13802, 

மிக்கார்‌ - தன்னிலும்‌ அதிகம்‌ கற்றவர்‌ 724. 

மிசை - மேலுலகம்‌, வீட்டு உலகம்‌ 8, 


932 மீசைவாள்‌ 


வாள்‌ - உண்பவனது 8). 
மீச்ரில்‌ - எஞ்சியது 85. 

மீதம்‌ - மேம்பாடு 979. 

மீறை - துயர்‌, துன்பம்‌ 847. 


மீ 


மீ - உயர்வு 386. 
மீக்கூறும்‌ - உயர்த்திக்‌ கூறும்‌ 386. 
மின்‌ - விண்மீன்‌ 1116 


ம 


முகடி - ஐததேவி 617, 936. 

முகடியான்‌ - கூதேவியால்‌ 936. 

முநந்த - கொம்பிடத்தே கோத்த 500. 

சாக்கர்‌ - முகத்தினால்‌ 98, முகத்தையுடையவன்‌ 


முகத்தின்‌ - முகம்போல 707, முகத்தால்‌ 824, 

முகந்து - முன்பு 393, 574, எதிரில்‌ 628, தொடக்‌- 
கத்து, வேறுபாடுகளால்‌ 949, முன்பு 1117. 

முகத்தேயும்‌ - முன்பாயினும்‌ 928. 

முதம்‌ ந்தி - முகத்தை ஒத்திருக்க விரும்பினால்‌ 


முகம்‌ - 90, 224, 706, 708, 786, 880, 1118. 
1119. 


முகம்‌ நட்டு - முகத்தால்‌ நட்புச்‌ செய்து 880. 
முகன்‌ - முகம்‌ 84, 92, 1116. 
முகை - அரும்பு 1274. 


முயலப்படும்‌ 238 


முடிந்தாலும்‌ - முற்றுப்‌ பெற்றாலும்‌ 658. 

முடியார்‌ - நிறைவேற்ற மாட்டாதவர்‌ 908. 

முடிவு - முற்றுப்‌ பெறுதல்‌ 640, எல்லை 071, 
முற்றுப்பெறுதல்‌ 1024. 

முடிவும்‌ - முடித்தற்கேற்ற முயற்சியும்‌ 676. 

முட்டா - முட்டாது, குற்றமின்றி 547, 

முதல்‌ - மூதலையுடையர்‌ 1. 

முதலை - முதலை என்னும்‌ பிராணி 495. 

முதல்‌ - முதலீடு 449, 463, காரணம்‌ 948, அடி 
1804. 


்‌ முதல்‌ஆ - முதலாக 941. 

முதற்று - முதலையுடையது 1. 

முதுக்குறைந்தது - அறிவுமிகுற்தது 707. : 

முதுவருள்‌ - அறிவுடையவர்களிடையில்‌ 715. 

முத்தம்‌ - முத்து 1118, 

முந்தி இருப்ப - முன்னிடத்திலிருக்க 67. 

முந்து - முற்பட்டு 380, முன்னமே 608, முன்னே 
(சென்று) 715, முற்பட்டு 1028. 


முந்து கிளவாச்‌ செறிவு - முன்னே சென்று ஒன்றைச்‌ 
சொல்லா அடக்கம்‌ 715. 


முந்துறும்‌ - முற்பட்டு நிற்கும்‌ 380, 707, 1083. 
முயக்கம்‌ - தமுவுகை 918. 


முயக்கு - தழுவுகை, சேர்க்கை 918, 1107, 1108, 
1185, 1289. 


முயங்கிய - தழுவிய 1238. 
முயலப்படும்‌ - முயலவேண்டும்‌ 965, 


924 முயல்வாருள்‌ 


முயல்வாருள்‌ - (புலன்களைவிட ) முயல்கின்‌ றவர்‌- 
களுள்‌ 47. 

முயற்சி - ஊக்கம்‌, முயலுதல்‌ 611, 616, 619. 

முயற்று - முயலுதல்‌ 616. 

முரண்‌ - பகை 499, 507. 

முரிந்தார்‌ - கெட்டவர்‌, அழிந்தவர்‌ 478, 

முரிந்து - ஓடிர்து, கெட்டு, இழந்து 899. 

முல - தனம்‌ 1089. 

முள்மரம்‌ - முள்ளை உடைய மரம்‌ 879. 

முறி - தளிர்‌ (நிறம்‌) 1118. 

முறுவல்‌ - பற்கள்‌ 1113. 

முறை - நீதி 888, 547, 548, 558, 558, 559. 

முறைபடச்‌ கழ்ந்நும்‌ - செய்யும்‌ வகைகளை ஆலோ- 
சித்தும்‌ 640, 

முறைப்பட - நெறிப்பட, ஒழுங்குபட 640. 

முறையர்‌ - உறவினர்‌ 698. 

முற்பகல்‌ - ஒரு பகலின்‌ முற்பகுதியில்‌ 819. 

முற்றியவரை - சூழ்ர்தவமை 748, 

முற்றி - சூழ்ந்து, முற்றுகை இட்டு 747. 

முற்றியாங்கு - மூடிவடைந்தால்‌ 676. 

முற்று ஆற்றி - முற்துகை இட வல்லவராக 748, 

முற்றும்‌ - முத்றுகை இடும்‌ 491, 

முனிய - வெறுக்க 191, 

முனை - பேரர்‌ 749, 

முன்‌இன்று - முன்னே இல்லாதபோது 184 , 

முன்கை இறை - மணிக்கட்டு 1157. 

முள்‌ - முன்னால்‌, முன்பு 59, 184, 


மெல்ல 


ட] 
ம்‌ 
ளோ 


முன்னம்‌ - முற்பொழுதில்‌ 1277. 
முனனர்‌ - முன்னிடம்‌ 435, 716. 
மூ 

மூக்கு - முகத்தில்‌ வெளியே நீண்ட பகுதி 277 

முடப்பட்டார்‌ - விழுங்கப்பட்டார்‌ 986. 

மூத்த - முதிராத 44]. 

மூத்தற்று - மூுதுமையடைந்தது போலாகும்‌ 1007. 

மூவர்‌ - பிரமசாரி, வானப்பிரத்தன்‌, சன்னியாசி 
என்னும்‌ மூவர்‌ 41, கூன்று பேர்‌ 589. 

மூன்றன்‌ - மூன்தினுடைய 860, 384. 

மூன்றின்‌ - மூன்‌ றினோடு கூடிய 088, 

மூன்று - 388. 

மெ 

மெய்‌ - உடம்பு 65 ; உண்மை 249, 300, 354, 
855, 856 ; 423; உடம்பு 619; நீதி 857; 
உடம்பு 925. 

மெய்மை - மெய்கடறுதல்‌ 952. 

மெய்யறியாமை - மெய்‌ மறத்தல்‌, தன்னைமறத்தல்‌, 

ப மயங்குதல்‌ 925, 

“யேல்‌ - மார்பில்‌ பாய்க்துகடர்தவேல்‌ 774. 

மெலிந்து - நிஷாந்து, இனைத்து [அதி. 117] 

மெலியார்‌ - வலிகுறைந்தவர்‌ 250, 861. 

மெல்‌ - மெல்லிய 1108, 1265. 

மெல்‌ நீரள்‌ - மெல்லிய குணமுடையள்‌ 111]. 

மெல்ல - அளவுகடவாமல்‌ 562, வெளிப்படாமல்‌ 


936 மெல்லிது 


மெல்லிநு - மென்மையான து 1289. 
மென்‌ - மென்மையான 919. 
மென்மை - மெலிவு 877, 


மென்மை பகைவர்‌ - மெலிவைப்‌ பார்க்கும்‌ பகைவர்‌ 
877. 


மே 


மக - விரும்புக, மேவுக 861, 

மேய்ந்தற்று - மேய்ந்தது போன்றது 978. 

மல - இடத்தன 880. 

மலர்‌ - மேலேயிருப்பவராக 1218. 

0மலாயவர்‌ - உயர்ந்தவர்‌ 1016. 

மேலுலகம்‌ - தேவருலகம்‌ 222. 

மேல்‌ - உயர்ந்த 222, உயர்ந்தமுடி 409, அறிவுடை- 
யார்‌ 697, வரும்பிறப்பில்‌ 1209, 

மேல்‌ அல்லார்‌ - மேன்மைக்‌ குணங்களில்லாதவர்‌ 
973. 

பமல்‌ இருந்தும்‌ - மேலிடத்திலிருக்தும்‌, செல்வம்‌ அதி- 
காரங்களா லிருக்குமிடத்திலிறாந்து 9738. 

மேவல்‌ - பொருந்துதல்‌, பொருந்தும்‌ 857. 

0மலன - விரும்பியன 1073. 

மேவார்‌ - விரும்புபவர்‌ 1059. 

மேற்கொண்டு - கடைப்பிடித்து, விரதமரகக்‌ 
கொண்டு 551. 

மேற்கொண்டொழுகல்‌ - கற்றதாகக்‌ கொண்டு ஈடத்‌- 
தல்‌ 845. 

மேற்கொளின்‌ - தொடங்கின்‌ 886. 


பாக்க 287 
மேற்கொள்வது - (இரத்தலைச்‌) செய்வது 1055. 
மேற்கொள்வர்‌ - தொடங்குவர்‌ 718. 

மேற்சென்று - விரைந்து, மேல்‌ விழுந்து 385. 
மேற்றே - மேலதே 1027. 

மேனி - உடம்பு 1182, 1185, 1189, 1279. 
மேன்‌ மேல்‌ - இடைவிடாமல்‌ 3808. 

மேன்மை - மேம்பாடு, உயர்வு 127. 


மை 
மைந்து - வலிமை 589, 
மையல்‌ - மயக்கம்‌ 888. 
மையலொருவன்‌ - பித்தனொருவன்‌ 838. 
மையாத்தி - மயங்குகின்றாய்‌ 1112. 


மொ 


மொக்குள்‌ - குமிழ்ப்பு 1274. 
மொய்ம்பு - வலிமை 499. 
பிமொரி - சொல்‌ 28, re தப்‌ தப்ப பதுமம்‌ 
1121; சொல்‌ 125 
மொழிவது - ன்ஸ்‌ ல்‌ 643. 
மோ 


மோப்ப - முகர, மணக்க 90, 


யா 


யர - எவை, யாவை 54, 127, 880, 686, 781. 
பாக்க - (கட்புச்‌) செய்க, கொள்க 798. 


988 யாக்கை 


யாக்கை - உடம்பு 79, 289. 942. 

யாங்கணும்‌ - எங்கும்‌ 864. 

யாந்கு - எங்கு, எவ்விடத்து 1070. 

யாண்டு - எக்காலத்தும்‌ 4, எவ்விடத்து 895. 

யாண்டும்‌ - எவ்விடத்தும்‌ (ஐய்யுற்றுக்‌ கைப்பற்றி. 
யும்‌ சிறைப்படுத்தியும்‌ வருந்தச்‌ செய்யு- 
மிடத்து) 585. 

யாதனின்‌ - எதனினின்றும்‌ 841, 

யாது - எது 178, 254...... 

யாத்தற்று - பிணித்தாற்‌ போன்றது 678. 

யாப்பினுள்‌ - (அன்பாகிய) தளையுள்‌ 1093. 

யாப்பு - கட்டுதல்‌ 777. 

யாமத்நு- இடையாமத்தில்‌ 1120, 1252 அரையிருள்‌ 
1167 (யாமம்‌ ஏழரை நாழிகை கொண்ட- 
பொழுது). 

யாம்‌ - நாங்கள்‌ 61, 300...... 

யாரின்‌ - யாரைப்‌ பார்க்கிலும்‌ 1814. 

யார்‌ - எவர்‌ 256, 447...... 

யார்‌ மாட்டும்‌ - எல்லாரிடத்தும்‌ 94, 162. 

யார்‌ யார்க்கும்‌ - எவ்வகை உயம்தவர்க்கும்‌ 20. 

பாழ்‌ - வீணை 66, 279. 

யானை - ஆனை 599, 678, 758, 772. 

யானையால்‌ - யானையைக்கொண்டு 078. 

யான்‌ - கான்‌ 116... 


வருத்த - விதித்த 877. 


வரல்‌ 239 


வகுத்தலும்‌ - பகுத்தலும்‌ (பிரித்துச்‌ செலவு செய்‌- 
தலும்‌) 385 

வருத்தாள்‌ - ஊழ்‌, தெய்வம்‌ 377. 

வகை - தன்மை, கூறுபாடு 28, 27, 3877, 465, 
514, 709; உரிய 958. 

வகை மாண்ட - எல்லா வகையாலும்‌ அழகுபெத்த 
897. 

வசை - பழிப்பு 238, 239, 240, 

வஞ்ச - கபடம்‌, கள்ளம்‌ 871. 


வஞ்சிப்பது - கெடுப்பது 866. 
வடு - தழும்பு 129 ; பழி 549; தாழ்வு 689; பழி 
1079. சி £3 ப்‌ 


வட்டாடுதல்‌ - கட்டையுருட்டல்‌ 401, 

வணக்கம்‌ - வளைவு 827. 

வணங்கா - பணியாத 9. 

வணங்கிய - பணிந்த 419, 

வீண்‌ - வளப்பமான 989. 

வண்ணம்‌ - நிறம்‌ 714. 

வந்த - போர்த, நேர்ந்த 569, 609, 754, 764...; 
கேடுகள்‌ வம்தவற்றை 807. 

வந்தது - இழிவானது 1066. 

வந்தவிடத்நு - வந்த சமயத்தில்‌ 968. 

வந்தானை - வந்த சுற்றத்தவனை 530. 

வயிற்றுக்கு - 412. 

வயின்‌ - இடம்‌ 846, 

வரல்‌ - வருதல்‌ 1205, 1268. 


240 வர 


வரவு - குடிப்பிறப்புக்குரிய ஒழுக்கம்‌ 1048, வருகை 
1151, 1165, 1264. 

வரன்‌ - மிக்கது 24. 

வரிசை - தகுதிக்கேற்ற தன்மை 528. 

வரு - வந்த 88, பின்செல்லக்கடவ 86, வரக்கடவ- 
தரகின்‌ 485, 727, வரக்குறித்த 1269, 

வருக - வருவானாக 1266. 

வருந்த - வருத்தத்தின்‌ 619. 

வருத்தம்‌ - முயற்சி 468. 

வரப - வருஞ்செயல்கள்‌ 961. 

வரும்‌ - வந்தடையும்‌ 63... 

வரை - அளவு 480. 

வரைத்து - அளவை உடையது 105. 

வரையாள்‌ - எல்லையில்‌ நிற்பவள்‌ 150. 

வரையாள்‌ - உரிமையாகச்‌ செய்யாதவன்‌ 150. 

வரைவின்‌ மகளிர்‌ - வில்மாதர்களோடு கலம்‌ தொழு- 
கலால்‌ வருங்‌ குற்றம்‌ [அதி. 92.] 

வதம்‌! இழிந்தோர்‌ என்னும்‌, வரம்பு 


வலி - வலிமை 278, வலிமையுடையவன்‌ 380, 
வலிமை 471, 478, 1181. 

வலியறிதல்‌ - உபரயங்களுள்‌ தண்டத்தைக்‌ குறித்த 
அரசன்‌ கால்வகை வலியையும்‌ அளத்தல்‌ 
(அதி. 48) 

வலியார்‌ - (தன்னிலும்‌) வலியவர்‌ 250. 

வலை - கண்ணி 848. 

வலைப்பட்டார்‌ - வலையில்‌ பட்டவராவர்‌ 348. 


வழுத்திஷள்‌ 241 

வல்‌ - வலிய 278, வலிய 781, அழியாத 187, 
விரைவான 582, 1151. 

வல்‌ அவை - அறிஞர்‌ சபை 721, 

வல்‌ உருவம்‌ - வலிதாகிய :ஈவவேடம்‌ 278. 


வல்லது - வல்லவன்‌ 385, 585, 638, 6984; கற்று 
வல்ல கலை 718, விலாக்கவல்லதரகின்‌ தது 
1821. 

வல்லர்‌ - திறமையுடையர்‌ 999, 

வல்லையேல்‌ - திறமையுடையையானால்‌ 1118. 

வழக்கு - ஒழுக்கத்தின்‌ பயன்‌ 78, உலக வழக்கு 
795, ஈல்ல வழி 992. 

வழங்காது - பெய்யாது 19. 

வழங்கும்‌ - நடக்கும்‌, ஒழுகும்‌, இயலும்‌ 4177. 
இயங்குகின்ற 245, 

வழங்குவது - சொல்லுதல்‌ 99, கொடுக்கும்‌ பொருள்‌ 
955. 


வழிச்செலவு - வழியில்‌ செல்லுதல்‌ 766. 
வழி பயக்கும்‌ - (பிற) பொழுது தரும்‌ 401, 
வழிமுறை - பிற்சந்ததி 508. 
வழியது - ஒத்து கின்றது 60. 
வழியுரைப்பாள்‌ - (அரசன்‌ சொற்களை) சொல்லியபடி 

சொல்பவன்‌ 688. 
வழிவந்த - பழமையாக வந்த 807, 
வழுக்காமை - ஒழிவின்‌ றி 586. 
வழுக்கி - மறந்து, உரைதவறி 189; தவிர 165. 
வழுக்கினுள்‌ - பயன்படாது கழிந்தநாளுள்‌ 776. 
வழுத்திறள்‌ - வாழ்த்தினாள்‌ 1817. 

21 


249 வள 


வள - வருவாய்க்கு 51; செல்வத்தின து 480. 
வளத்தக்காள்‌ வாற்க்கை - வரவுக்குத்‌ தக்க செலவு 
செய்து வாழ்னெறவளின்‌ வாழ்க்கை 51, 

வளம்‌ - பயன்‌ 14; செல்வம்‌ 512, 786, 7389. 

வளர - மிக, முதிர 12238. 

வளர்வதன்‌ - வளர்கின்றதன்‌ 718. 

வளா - பரப்பு 528. 

வளி - காற்று 245; வாதம்‌ 941; காற்று 1108, 
1289. 

வளை - சங்கு வளையல்‌ 1157, 1277. 

வள்ளி - கொடி 1804, 

வள்ளியம்‌ - கொடையுடையேம்‌ 598, 

வறக்கு$மல்‌ - வறண்டுபோலால்‌, பெய்யாதாயின்‌ 18. 

வறங்கூர்ந்து - வறட்சியடைந்து 1010, 

வறம்‌ - வறுமை 1010. 

வறியார்க்கு - ஒரு பொருளுமில்லாதவருக்கு 921, 

வறுமை - சிறுமை, பொருளின்மை 709, 994, 

வற்றல்‌ - உலர்ந்தது 78, 

வற்று - வல்லது 587, 1079. 

வன்‌ - வலிய 78, 99, 228. 

வன்கணவர்‌ - கொடியவர்‌ 228. 

வன்கணவன்‌ - வலிமையுடையவன்‌ 089. 

வன்கனுர்‌ - வலிய கெஞ்சையுடையவர்‌ 1198, 

வன்கண்‌ - உறுதிப்பாடு 682, 762. 

வன்கண்ணர்‌ - வீரர்‌ 1027, 

வன்சொல்‌ - கொடுஞ்சொல்‌ 99. 


J 


வாய்ரை 2435 


வன்பாட்டது- வலிமைப்பாடுடையது (மூடத்தன்மை) 
10638 


வன்பால்‌ - வன்னிலம்‌ 78. 
வன்மை - வலிமை 158, 444, 682 ; துணிபு 10638. 


வா 


வாஅய்மை - மெய்மை 864, 

வாடிய - சோர்ந்த 1284, 1235 ; உலர்ந்த 1804, 

வாடினும்‌ - குறைவுபடினும்‌ 1322. 

வாடுதோள்‌ பூசல்‌ - தோள்கள்‌ வாடுதலால்‌ ஊரில்‌ 
எழும்‌ ஆரவாரம்‌ 12387. 


வாணிகம்‌ - வியாபாரம்‌, இலாபம்‌ 120. 

வாயில்‌ - வாயிலாகவுடைப வழி 6. 

வாயினர்‌ - சொல்லினையுடையவர்‌ 419, 

வாயின்‌ - வாப்த்திருப்பின்‌, இடைக்குமாயின்‌ 580, 

வாயுணர்வு - கைப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு 
துவர்ப்பு இனிப்பு முதலியன 420. 

£ய்‌ - வழி 948, வாய்‌ 91, 159, 415, 420, 428, 

ாய்சோரா - வாய்‌ தடுமாறியும்‌ 689. 

ரய்‌ சோரார்‌ - மிழைபடச்‌ சொல்லார்‌ 721. 

£ய்ச்சொல்‌ - வாயினின்றும்‌ வரும்‌ சொல்‌ 97. 

ாய்ந்த - வாய்ப்புடைத்தாகிய 1737. 

£ய்ப்ப - பிழையாமல்‌ 948. 

ாய்ப்பன - நூல்கள்‌ விதித்தவைகள்‌ 865, 

ரய்மை - மெய்‌ பேசுதல்‌, மெய்மை 291, 299, 
295, 688, 952, 988. 


2RReRLRRRRE 


லற இடத்த - மெய்ச்சொற்களினிடத்தன 292, 


244 வாரா 


வாரா - வருகற்கு 995; நேராத 356, 755. 

வாராநெறி - வாராத வழி 256. 

வாரி - வருவாய்‌, செல்வம்‌ 14, 512. 

வாரும்‌ - செரரிகின்ற 1232. 

வால்றிவன்‌ - கடவுள்‌, விளக்கிய அறிவினையுடைய- 
வன்‌ 2. 

வால்‌ - தூய்மை 2; வெள்ளிய 1121. 

வாழா - இறந்துபோகும்‌ 969. 

வாழாத - வாழாமல்‌ அதனை விட்ட 970. 

வாழாதவர்‌ - இறந்தவர்‌ 240. 

வாழாதார்‌ - வாழமாட்டாதவர்‌ 2817. 

வாழி - வாழ்வாயாக 1111, 1118, 1910, 1221, 
1292, 1242, 

வாழிய .- வாழ்க 1200, 

வாரிள்‌ - உயிரோடிருந்தால்‌ 420, 906. 

வாழுநம்‌ - வாழ்வோம்‌ 1193. 

வாழும்‌ - வாழ்கின்ற 58 ; சிறப்புடைய 3892; உள- 
வாக நிற்கும்‌ 542, 

வாற்க - வாழ்ந்திடுக 1312. 

வாழ்க்கை - வாழ்வு 44...; இல்வாழ்க்கை 52, 88. 

வாழ்க்கையவர்‌ - வாழ்க்கையுடைவர்‌ 980. 

வாழ்தல்‌ அன்ளள்‌ - (உடம்போடு கூடி) வாழ்தல்‌ 
போன்றவள்‌ 1124, 

வாழ்தும்‌ - வாழ்வோம்‌ 956, 971. 

வாழ்பவன்‌ - வாழ்க்கை நடத்துபவன்‌ 47, 50. 


வாழ்வது - வாழ்தல்‌ 81, 932, 


விச்ம்பின்‌ 45 


வாழ்வது அறியார்‌ - உயிர்‌ மிலைமிற்முமென்பதை அறி- 
யாதவர்‌ 387. 

வாழ்வாங்கு - வாழும்‌ முறையில்‌ 50. 

வாற்வாரின்‌ - வாழ்கின்ற பெண்களைப்போல 1189. 

வாழ்வார்க்கு - உயிர்‌ வைத்துக்கொண்டிருப்பவர்க்கு 
(தலைவிக்கு), தன்னை நம்பி வாழ்கின்‌ றவருக்கு 
1151, 1192, 

வாழ்வு - வாழ்க்கை 50, 

வாளது - வாளின்‌ இடத்திலுள்ளது 384. 

வாளொடன்‌ - வாளினாலென்ன பயன்‌ 726. 

வாள்‌ - வாளாயுதம்‌ 787, 882; ஒளி 1201. 

வாள்‌ ஆண்மை - வாள்‌ வீரம்‌ 014, 

வாள்போல்‌ பகைவர்‌ - வெட்டுவோமென்று வெளிப்‌- 
பட்டு நிற்கும்‌ பகைவர்‌ பலையினை 882. 

வாளத்தவர்க்கு - தேவருக்கு 86. 

கள்‌ 18, 19, 559, 1192; வீட்டுலகம்‌ 

ஈர்க்க உயர்ந்த - வானோர்க்கும்‌ செல்லுதற்கரிய 


வான்‌ - மழை 11, 20, 542; வானுலகம்‌ 50, 101, 
து 272; வெண்மை 714: மிக்க, பெரிய 
97. 


வான்‌ அகழும்‌ - மேலுலகமும்‌, சுவர்க்கமும்‌ 101, 
வாள்‌ உயர்‌ - வானம்போல உயர்ந்த 272. 
வி 
விக்குள்‌ - விக்கல்‌ 895. 
விழும்‌ - மேகத்தினின்றும்‌ 16; வானிடத்து 957, 


246 விரம்புளார்‌ 


விசும்புளார்‌ - தேவர்‌ 25. 

விடல்‌ - விடுக 118, 158, 517, 697, 785, 818, 880, 
876, 912, 961 ; நீக்குதல்‌, விடுதல்‌ 203, 814. 
548, 450, 797. 831, 979, 1945, 1809, 1903. 


விடாஅ - நீங்கா 847; விடாமைக்கு ஏதுவாகிய 
13824. 


விடாஅ தவர்க்கு - துறக்காதவருக்கு 347. 

விடா அது - இடைவிடாதிருந்து 1210. 

விடில்‌ - விட்டு நீங்கினால்‌ 1159. 

விடுக - ஒழிக 928. 

விடுமாற்றம்‌ - சொல்லிவிட்ட மொழி 689. 

விடும்‌ - மிகும்‌ 267, நீங்கும்‌ 167. 

விடுவார்‌ - விட்டு நீங்கூபவர்‌ 799. 

விட்டக்கால்‌ - அடங்காது சொன்னால்‌ 695. 

விட்டம்‌ - துறந்தேம்‌ 1036, 

விண்‌ - மழை 18. 

விண்ணின்று பொய்ப்பின்‌ - விண்‌ நின்று பொய்ப்பின்‌ 
எனவும்‌ விஸ்‌ இன்று பொய்ப்பின்‌ எனவும்‌ 


இருவகையாகப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கொள்‌- 
ளப்படுவதுண்டு 13. 


விதிரார்‌ - உதறமாட்டார்‌ 1077. 

விதுப்பு - விரைதல்‌ 1200, அதி. 118. 
விதுப்புற்று - விரைந்து 1290. 

விதும்பல்‌ - வியைதல்‌ அதி. 127, 199. 
வித்தகர்‌ - அறிஞர்‌, சமர்த்தர்‌ 285. 

வித்து - விதை 2க்‌, 85, 801; காரணம்‌ 188. 
வியந்தாள்‌ - மெச்சிக்கொண்டவன்‌ 474, 


விழுமீயார்‌ 247 


வியவற்க - மெச்சாதொழிக 439. 

வியன்‌ - அகன்ற 13, 19, 716, 1016. 

விரல்‌ - கைவிரல்‌ 1961, 

விரித்து - அகலம்‌ கூறி. 650, 

விரிநீர்‌ - கடல்‌ (சூழ்ந்த) 18. 

விருந்தின்‌ - புதிதாகத்‌ தம்மிடம்‌ வந்தவரது 87. 

ருந்து. - விரும்தினர்‌, புதிதாக வந்தோர்‌ 45, 81, 
2, 88, 84, 85, 86, 88, 89, 90, 158; விரும்‌- 

த்க்‌ அளிக்குமுணவு 1211, 1908. 

விருப்பு - அன்பு 522, 

விரைந்து - விரைவாக 648, 1080, 1218. 

வீலங்கு - மிருகம்‌ 410. 

டட - விற்றற்பொருட்டு, பொருளுக்காக 


வில்‌ - வில்லு 897, 872. 
விழிக்கும்‌ - கண்‌ திறக்கும்‌ 1218, 
படட டர - பகைவரைக்‌ கோயித்துப்‌ பார்த்த கண்‌ 
விழிப்பது - கித்திரை விட்டெழுவது 889. 
விழு - சிறந்த, மேலான 162, 368, 400, 776. 
விழுங்கி - விழுங்கினால்‌ 981. 
விழுப்பத்து - சிறர்தவற்றுள்‌ 21. 
விழுப்பம்‌ - சிதப்பு 181. 
விழுப்புண்‌ - சிறந்த புண்‌ (முகத்திலும்‌ மார்பிலும்‌ 
பட்டபுண்‌) 776. 
விழுமம்‌ - துன்பம்‌ 107, 284, 818, 668. 
_ விழுமியார்‌ - உயர்ந்தோர்‌ 201. . 


248 விழை 


விழைத்தகைமையான்‌ - விரும்பப்படும்‌ தன்மை பற்றி 
804. 


விரைந்து - விரும்பி 1177. 

விழைப - விரும்புவன 592. 

விழையும்‌ - விரும்பும்‌ 080, 809, 911. 

ப்பது - விரும்புவதும்‌ (விரும்பும்‌ உணவும்‌) 


விரைவாள்‌ - ஆசை வைப்பவன்‌ 615, 902. 

யஸ்‌. எரிக்கும்‌ விளக்கு, தீபம்‌ 601, 758; புகழ்‌ 
53. 

விளக்கு - தீபம்‌, ஒளி 299, 1186. 

விளங்கும்‌ - வெளிப்படத்‌ தோன்றும்‌ 717; ஓங்கித்‌ 

தோன்றும்‌ 957. 

விளித்து - அழைத்தாற்போலும்‌ 894. 

விளிந்தற்று - போனாற்போன்றது 888. 

விளிந்தார்‌ - இறந்தவர்‌ 148. 

விளியாது - நீங்காது 145, 

விளியும்‌ -கழியும்‌, அழியும்‌ 1209. 

விளையுள்‌ - விளைபொருள்‌, விளைச்சல்‌ 545, 781. 

விளைவது - விளைச்சல்‌ தருவது 782. 

விளைவயின்‌ - அனுபவிக்கும்போது 177, 

விளைவீன்கண்‌ - பயன்‌ கொடுக்கும்போது 284, 

விளைவு - விளைச்சல்‌ 788, 

விறல்‌ - வெற்றி 180. 

விற்றற்கு - (தம்மை) விற்நற்கு 1080. 

விற்றுக்கோள்‌ - விற்றுமினும்‌ கொள்ளுதல்‌ 990. 


வீவர்‌ 249 


வினய்‌ - கேட்டு, வினாவிக்கொண்டு 594. 

வினை - செயல்‌ 5, 88..., பாவம்‌ 244, பகைவர்‌ 
செய்யும்‌ வினை 781, ஆண்மை, முயற்சித்‌ 
திறமை 904. 

வினை கெடல்‌ - செய்யுக்தொழிலில்‌ முயற்சி கெட்டி- 
ருத்தலை 612. 

வினைக்குறை - செய்யும்‌ தொழிலின்‌ குறை 612. 

வினைத்திட்பம்‌ - வினைமுடித்தற்கு வேண்டிய மன 
உறுதி அதி. 67. 

வினைத்தூய்மை - செய்யும்‌ செயல்கள்‌ பொருளும்‌ 
புகழும்‌ தந்து நல்லவாதல்‌ அதி. 66. 

வினைநலம்‌ - செயலின்‌ நன்மை 651. 

வினைபடுபாலால்‌ - செயலின்‌ தன்மைகளால்‌ 279, 

வினைப்‌ பகை - தீவினைப்‌ பகை 807. 

வினை மாட்சி - செய்யும்‌ தொழிலின்‌ சிறப்பு 750. 

வினையான்‌ - நல்வினை தீவினைகளால்‌ 638. 

வினையில்‌ - பயனில்லாதன 697. 

வினையுடையாள்‌ - தனது கடமைகளைச்‌ செய்கின்ற- 
வன்‌ 519 


விளையோடு - முயற்சியோடு 632. 


வீ 


வீங்கிய - பூரித்த 1233. 

வீடில்லை - விடுதலுண்டாகாது 791. 
வீயா - தொலையாத 284, 

வீயாநு - நீங்காது 207, 208. 

வீலர்‌ - கெடுவர்‌ 289, 


250 ற 


வீழ - காதலிக்க 1191, 

வீழப்படா அர்‌ - விரும்பப்படார்‌ 1194, விரும்பப்படு- 
வார்‌ 1193 

த்‌ - (பிறரால்‌) மதிக்கப்‌ படுகின்றவரும்‌ 


வீழுநர்‌ - அன்புடையார்‌ (கணவர்‌) 1193, 1909. 

வீழும்‌ - வீழும்‌ 1030, விரும்பும்‌ 1108, 1128. 

வீழ்‌ - விரும்ப, காதலிக்க 1191. 

வீழ்த்த - கோத்த 1251. 

வீழ்த்தக்கண்‌ - சுருக்கும்போது 955. 

வீழ்பவள்‌ - விரும்பப்படுமவள்‌ 1111. 

வீழ்வார்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1103, 1191, 1192, 
1194, 13825. 

வீறு - உயர்வு, சிறப்பு 749, பெருமை புகழ்‌ 904. 

வீற்றிருக்கை - பெருமை கொண்டிறாக்கை, அரசி: 
ருக்கை 789. 


வெ 


வெஃகா - விரும்பாத 179. 

வெஃகாமை - விரும்பாமை 178. 

வெஃகி - விரும்பி 179, 178, 175, 16, 177. 

வெஃகிஆம்‌ - (பிறர்பொருளை)  அசைப்படுவதா- 
௮ண்டாகும்‌ 177. 

வெஃகின்‌ - ஆசைப்பட்டால்‌ 171, 180. 

வெகுளாமை - கோபங்கொள்ளாமை 808, 1060. 


வெகுளி - கோபம்‌ - 29, 95, 309, வெறுப்பு, 360, : 
526, 531, 864, 


வெறுத்தக்க 251 


வெண்மை - புல்லறிவாண்மை, அற்ப புத்தி 844, 
பவம்‌ - கொடிய 895. 
வெம்கோல்‌ - கொடுங்கோல்‌ 563. 

்‌ 0வெயர்ப்ப - வேர்வை உண்டாக 1898, 
வெயில்‌ - ஞாயிற்றின்‌ ஒளி 177. 
வெய்து - விரைவில்‌ 569, சூடான (உணவு) 1128. 
வெருவந்த - அஞ்சிய, அஞ்சத்தக்க 508, அதி, 57, 
பவெருவந்து - அஞ்சு 569. 
வெதுஉம்‌ - அஞ்சும்‌ 599. 
ஈண்‌ - (பகைவரை) வெல்லத்தக்க சேனை 


வெல்லும்‌ - வெற்றிகொள்ளும்‌ 481, 495, 769, 

வெல்ல வல்ல 645. 

'பவல்வநு - வெற்றிகொள்வது 748. 

வெளிப்படும்‌ - அலராகும்‌ 1145, 

வெளியார்‌ - அறிவிலார்‌ 714, 

வெளிறு - அறியாமை 508, 

மிவள்ள - வெள்ளமரகிய 1170, 

pam jstnu - அளவற்ற 622. 

பிவெள்ளநீர்‌ - வெள்ளமாகிய நீரில்‌ (கண்ணீரில்‌ 
புகுந்து நீந்த) 1170. 

os - நன்மணம்‌ 1118. 

வெறிய - அறிவற்றசெயல்‌ 175. 

தா - மிகுதி 600, செல்வம்‌ 761, மிகுதி 


வெறுத்தக்க - நிலையுடைய ; செறியத்தக்க 993. 


252 பவெறுப்‌ 


வெறுப்பு - விருப்பின்மை 696. 

வென்ற - வெற்றிகொண்ட 174. 

வென்றதூஉம்‌ - வெற்றியாகக்கிடைத்த பொருளும்‌ 
931. 


வென்றி - வெற்றி 546, 688. 

வென்றிடிலும்‌ - வெற்றிகடைக்கு மாயினும்‌ 931. 
பவென்ற்க - வெல்லுக 1268. 

வென்றுவிடல்‌ - வென்று விடுக 158. 


வே 


வேட்ட - விருப்பம்‌ மிகுந்த 1105. 

வேட்டலின்‌ - வேள்வி செய்தலின்‌ 259. 

வேட்டற்றூல்‌ - விரும்பினாற்‌ போல 1145, 

வேட்டுவன்‌ - வேட்டையாடுபவன்‌ 274. 

வேட்ப - (பின்னும்‌) விரும்ப, விரும்பும்‌ வண்ணம்‌ 
648, 646, 696, 

ேட்பள - விரும்புகின்‌ றவை, விரும்புகின்‌ றசெயல்‌- 
கள்‌ 362, 804. 

வேண்ட - விரும்ப 862, 804. 

வேண்டல்‌ - விரும்புதல்‌ 82, 871. 

வேண்டற்க - விரும்பாதொழிக 177, 981. 

பண்ட உயிரார்‌ - உயிர்‌ வாழ வேண்டாத வீரர்‌ 


லேண்டா - வேண்டுவதில்லை 37, நோக்கமாட்டா 
211, வேண்டுவதில்லை 949, விரும்பாத 777, 
901, விரும்பா 1003. 

வேண்டாதார்‌ - பகைவர்‌ 584. 


வய்‌ 


வேண்டாப்பொருள்‌ - (பொருள்‌ செய்தற்குத்‌ தடை- 
யென்து வேண்டாப்‌ பொருள்‌ 901. 

வேண்டாமை - விரும்பாமை 180, 362, 368. 

வேண்டாமை வேண்ட - வேண்டாமையை விரும்ப 
2 

வேண்டாரை - கொள்ளாத அமைச்சரை 670. 

வேண்டி - விரும்பி 268, 777, 1177; 1255. 

வேண்டிய - விரும்பியவை 265, 651. ; 

வேண்டிய எல்லாம்‌ - புலன்‌ அகர்ச்சிக்கு வேண்டிய 
வற்றை யெல்லாம்‌ 348. 

வேண்டின்‌ - விரும்பினால்‌ 154, 842, 898, 960, 
1062, 1150, வேண்டிய விடத்து 893. 

வேண்டுக - விரும்புக 960. 

ஷுட்‌ ஆது - (ஒன்றை) விரும்ப வேண்டுமானால்‌ 


வேண்டுதல்‌ - விருப்புதல்‌ 4. 

வேண்டுபவ - விரும்பு வனவாகிய செல்வங்கள்‌ 696. 

வேண்டும்‌ - விரும்பும்‌ 21, விரும்பவேண்டும்‌ 869, 
விரும்பும்‌ 367, தகும்‌ 85, 257, 815, 3438, 470 
596, 611, 652, 653, 667, 867, 968, 1060, 

வேந்தர்‌ - அரசர்‌ 691. . 

வேந்தற்கு - அரசனுக்கு 882 

வேந்தனும்‌ - அரசனும்‌ (இந்திரனாயினு மெனப்‌ 
பொருள்‌ கொள்வர்‌ மணக்குடவரும்‌ பரிமே 
கழகரும்‌) 899. 

வந்து - அரசபதவி 899. 

பவேபாக்கு - கொடுமையுறல்‌ சுடுதல்‌ 1198, 

வேய்‌ - மூங்கில்‌ 1118, 


954 வரார்‌ 


வரார்‌ - கோபிக்க மாட்டார்‌; வெகுளமாட்டார்‌ 


பவேர்ப்பர்‌ - வெகுள்வர்‌ 487. 

வேலாருள்‌ - வேலையுடைய வேற்றரசரிடை 688. 

வேலி - பாதுகாப்பு 1016. 

வலை - வேற்படை யாயிருக்தாய்‌ 1221, 

பவல்‌ ல்‌ வலுக்‌ வேலாயுதம்‌ 500; படைக்கலம்‌ 
௦0. 

வேள்‌ - உதவி 81, உபகாரியாம்‌ தன்மை 618, 614. 
ஒப்புரவு 212, 

வேள்வி - யாகம்‌ 87, 88. 

வேறு - பிறர்‌ 143, 926, 1209. கூறு 874, மாறு 
பாடு 514, 519, 829, மிறிது 600, மாறுபட்‌- 
டவர்‌ 704, தனிச்சிறப்பு 1012, மாறும்‌ 822, 
மாறாக இருப்பவர்‌ 819. 

6 வற்றுமையாள்‌ - மாறுபாட்டினால்‌ 979, 


வை 


வை - வைக்கோல்‌ 485. 

வைகல்‌ - நாடோறும்‌ 88. 

வைக்க - கருதப்படும்‌ 50, 214, 888, 850, 

வைக்கும்‌ - இருத்தும்‌ 776. 

வைத்தான்‌ - சேமித்துவைத்தானாக 1001. 

வைத்து - ஈயாமல்‌ சேமித்து 228, நினைந்து 1269, 
இட்டாற்‌ (போன்ற) 840. 

வைப்பர்‌ - கொள்வர்‌ 155. 

வைப்பிற்கு - கிலத்திற்கு 24. 

வைப்பின்‌ - உலகத்தில்‌ 149, 


வையார்‌ 255 


வைப்பு - வைத்தல்‌, வைத்தற்கு உரிய இடம்‌ 226. 
வையகத்து - உலகத்து 75, 1055. 

வையகம்‌ - மண்ணுலகம்‌ 101, 547. 

வையக்கு - நிலவுலகத்திற்கு (வையகத்துக்கு) 701. 
வையத்தின்‌ - நிலவுலகைவிட 858. 

வையத்து - உலகத்தில்‌ 22, 850, 

வையம்‌ - நிலம்‌ 189. 

வையாது - கொள்ளார்‌ 841, 

லையார்‌ - கொள்ளார்‌ 155. 


திருக்குறள்‌ ஆராய்ச்சி 


திருவள்ளுவர்‌ 

இற்றைக்கு இரண்டாயிரமாண்டுகளின்‌ முன்‌ 
விளங்கிய தனிப்பெரும்‌ புலவர்‌ திருவள்ளுவர்‌. 
பண்டைத்‌ தமிழ்‌ அரசர்‌ சபையில்‌ உயர்‌ அதிகாரம்‌ 
பெற்று விளங்கிய கருமத்தலைவர்களுள்‌ ஒருவர்‌ 
வள்ளுவன்‌ எனப்பட்டார்‌. வள்ளுவன்‌ யானை- 
மீது விதிகளிற்‌ சென்று அரசகட்டகாயை 
மக்களுக்கறிவித்தரன்‌. வள்ளுவனுடைய கடமை 
இஃதாதலைப்‌ பண்டைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ குறிப்‌- 
பிடுகன்றன. தமிழரசர்‌ வலியிழந்து ஒடுக்கிய 
காலத்தில்‌ பண்டை மரபுகள்‌ சில மறைந்து 
போயின. பிற்காலத்தில்‌ சாம்பவர்‌ குலத்தினர்‌ 
அரசகட்டளைகளைப்‌ பறை அறைந்து மக்களுக்கு 
உணர்த்தி வந்தனர்‌. அவ்வழக்கு இன்றும்‌ நிலை 
பெறுகின்றது. இவர்கள்‌ உபசார முறையில்‌ 
வள்ளூவரெனப்பட்டனராகலாம்‌. பிற்காலத்தில்‌ 
வள்ளுவரென்னும்‌ பெயர்‌ சாம்பவர்‌ குலத்தின- 
ரைக்‌ ஞுறிப்பதாகவிருந்து வருகின்றது.  தஇிரு- 
திருவள்ளூவர்‌ பண்டைத்‌ தமிழரசர்‌ காலத்தில்‌ 
வள்ளுவன்‌ என்னும்‌ கருமாதிகாரியாக இருந்தவ- 
ரென்பது அறிஞர்‌ கருத்து. 


வள்ளுவரைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ அனைத்தும்‌ 

மறக்கப்பட்டு விட்டன. வள்ளுவர்‌ சாம்பவர்‌ 

குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்னும்‌ ஐதீகத்தை ஈம்பிய 
்‌ ௩ 


957 


பிற்காலத்தவர்‌ அவரைக்‌ குறித்துக்‌ கற்பனைச்‌ 
செய்திகளைப்‌ புனைவாராயினர்‌. வள்ளுவரின்‌ 
இயற்பெயர்‌ மறக்கப்பட்டு விடப்பட்டபடியால்‌ 
அவர்‌ உத்தியோகப்‌ பெயரால்‌ அறியப்பட்டார்‌. 
இன்றும்‌ பலர்‌ இவ்வாறு அறியப்படுதல்‌ மரபு. 


வள்ளுவர்‌ மயிலாப்பூரில்‌ பிறந்தாரென்னும்‌ 
ஐ$ூகமிருந்து வருகிறது. ஏறக்குறைய நாற்றைம்‌ 
11து ஆண்டுகளின்முன்‌ கற்சிற்பி ஒருவர்‌ தமது 
மனக்கண்ணுக்முத்தோன்றிய வண்ணம்‌ வள்ளு- 
வர்‌ உருவச்சிலையை மயிலாப்பூரில்‌. அமைத்து 
வைத்தார்‌. இது பற்றித்‌ திருவள்ளுவர்‌ மயிலையிற்‌ 
பிறந்‌ தாரென்னும்‌ ஐதீகம்‌ தோன்‌ நியிருக்கலாம்‌. 
இருவள்ளுவர்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ கபிரகவல்‌ 
என்பது சென்ற நூற்றாண்டினிறுதியில்‌ வாழ்ந்த 
விசாகப்‌ பெருமாளையர்‌, சரவணப்‌ பெருமாளையர்‌ 
என்பேரரால்‌ செய்யப்பட்டதென நம்பப்படுகிறது. 
திருவள்ளுவர்‌ வாசுகியை மணந்தது, நெசவு 
தொழிலைக்‌ கைக்‌ கொண்டிருந்தது போன்ற 
செய்திகளும்‌ நிலவுகின்றன. சங்ககாலத்தில்‌ 
திருவள்ளுவரின்‌ புகழ்‌ ஓங்கியிருந்தது மணி- 
மேகலை சிலப்பதிகாரம்‌ முதலிய இரட்டைக்‌ 
காவியங்கள்‌ இவரைக்‌ குறிப்பிடுகின்றன. 


திருக்குறள்‌ 
சங்ககாலப்‌ புலவர்கள்‌ திருக்குறளடிகளே 
எடுத்து ஆண்டுள்ளார்கள்‌. சங்ககாலம்‌ முதல்‌ 


258 


திருக்குறளடிகள்‌ தமிழ்ப்புலவர்களால்‌ தமது 
கால்களில்‌ எடுத்து ஆளப்பட்டு வந்துள்ளன. 
மேல்நாட்டினர்‌ இந்தியாவுக்கு வரத்‌ தொடங்கிய 
பின்‌ அவர்களிற்‌ பலர்‌ தமிழைக்கற்றுத்‌ திருக்குற- 
ளைப்‌ படித்தறிந்து அதனை இலத்தின்‌, சேர்மன்‌. 
ஆங்கிலம்‌ முதலிய மொழிகளில்‌ மொழி: 
பெயாத்து அதன்‌ சிறப்பை மேல்‌ நாட்டினருக்கு 
உணர்த்தினர்‌. எம்மொழியிலும்‌ இதற்கணெயான 
தூலில்ல்‌ யென்பது திறாக்குறளையும்‌ பிறமொழி 
நூல்களையும்‌ ஆராய்ந்த எல்லா அறிஞர்களின்‌ 
துணிவாகும்‌. திருக்குறள்‌ எல்லாமதத்தினரும்‌, 
எல்லா நாட்டினரும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வகை- 
மில்‌ பொதுநூலாக அமைந்துள்ளது. ஆகவே 
திருக்குறளைக்‌ கற்று ஆராய்ச்சி செய்த சைவர்‌, 
வைணவர்‌, சமணர்‌, பெளத்தர்‌, கிறித்தவா 
முதலிய சமயத்தவர்கள்‌ அது தத்தம்‌ மதக்‌ 
கருத்துக்களைக்‌ கொண்ட நூல்‌ எனக்‌ கூறி 
யுள்ளனர்‌. 


இருவள்ளுவர்‌ சமயம்‌ 


சிவன்‌, திருமால்‌, முருகன்‌, போன்ற பெயர்‌- 
களைக்‌ கடவுளுக்கு இட்டுக்‌ அவரை ஆண்டான்‌ 
எனக்கொண்டு வழிபடும்முறை மிகப்பழங்காலம்‌ 
முதல்‌ இவ்வுலகம்‌ முழுவதிலும்‌ இருந்துவருகின்‌- 
று. ஒவ்வொரு மதமும்‌ வழிபடு கடவுள்‌ தொடர்‌- 
பான பெயர்பெறும்‌. இவ்வழிபாடுகள்‌ மக்களின்‌ 
காகரிகவளர்ச்சிக்‌ கேற்பப்படிப்படியே செம்மை 


950 


பெற்று வந்துள்ளன. வழிபடப்படும்‌ கடவுளின்‌ 
பெயரால்‌ அறியப்‌ படாத சாங்யெம்‌, பெளத்தம்‌, 
சமணம்‌, யோகம்‌ போன்ற மதங்களும்‌ காணப்‌- 
படுகின்‌ றன. இம்மதக்களெல்லாம்‌ ஆதியி- 
லிருந்த ஒரு தத்துவஞானக்‌ கொள்கைகளின்‌: 
ஒவ்வோர்‌ பகுதியை முதன்மையாகக்‌ கொண்டெ- 
முந்தவை. உபகிடதக்கொள்கைகளை அடிகிலை 
யாகக்கொண்டே சாங்கியம்‌ முதலிய ஞானங்கள்‌ 
எழுந்தனவென்று அறிஞர்‌ கூறுவர்‌. உபநிடதம்‌- 
கள்‌ இறை, உலகு, உயிர்‌, பிறப்பு, இறப்பு, விளை, 
வினைப்பயன்‌ . போன்றவற்றையும்‌, ஆதிமுதல்‌ 
சடத்தோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற உயிர்கள்‌ 
சடத்தை விட்டு நீங்கிப்‌ பின்‌ ஒரு போதும்‌ அச்‌- 
சடத்தைப்‌ பற்றாது விடுதலை அடைந்து வீட்டு நிலை 
அடைவதைப்பற்றியும்‌ ஆராப்வன. -உபகிடதக்‌ 
கருத்துகளே ஆகமங்களிலும்‌ காணப்படுகின்‌ றன. 
உபநிடத ஞானம்‌ எல்லாச்‌ சமயத்தவர்களுக்கும்‌ 
பொதுவானவை. இஞ்ஞானங்கள்‌ ஆரியர்‌ இந்தி. 
யாவுக்கு வருதற்கு இரண்டாயிரமாண்டுகளின்‌ 
முன்‌ தமிழரிடையே பரவியிரும்தன என அறிஞர்‌ 
கருதுகின்றனர்‌. இத்தத்துவஞானங்கள்‌ வேதற்‌-. 
களுக்குப்‌ புறம்பானவை, உபநிடத ஞானங்களை 
அறிந்திருக்தோரும்‌, சாங்கியம்‌, பெளத்தம்‌, 
சமணம்‌ போன்ற மதங்களைத்‌ தாபித்தோரும்‌ 
பிராமணரல்லாத அரச வழுப்பினரரவர்‌. தமிழர்‌ 
மதத்துக்கு சாதி உயர்வுதாழ்வும்‌, வருணாச்சிரம 
தருமங்களும்‌ இருக்கவில்லை. பழமை தொட்டுவந்த 


260 


தமிழரது தத்து ஞானத்தைத்‌ தழுவித்திருவள்ளூ- 
வர்‌ திருக்குறளை இயற்றினார்‌. இது பற்றியே இவர்‌ 
எம்மதத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று கூறமுடியாம- 
லிருக்கிறது. இவர்‌ கடவுள்‌, வினை, வினைப்பயன்‌, 
மறுபிறப்பு, பாவம்‌, புண்ணியம்‌ போன்ற 
வற்றை ஏற்றுக்கொண்டவராகத்‌ தெரிகிறது. 
சாங்கியம்‌, பெளத்தம்‌, சமணம்‌, யோகம்‌, 
வேதாந்தம்‌, முதலிய மதக்கொள்கை களுக்கும்‌ 
பகவத்‌ கதைக்கும்‌ ஆதாரம்‌ உபகிடதங்களென்று, 
ஆராய்சசியாளர்‌ கூறுகின்‌ றனர்‌. 


இருக்குறவின்‌ காலம்‌ 


திருக்குறளின்‌ காலத்தைப்பற்றிப்‌ பலாபலவாறு 
கூறியுள்ளனர்‌. மணிமேகலையும்‌ சிலப்பதி- 
காரமும்‌ இ, பி.9-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ம்த 
நூல்கள்‌. இவை திருவள்ளுவரைக்‌ குறிப்பிடுகின்‌- 
இனை. ஆகவே, திருக்குறள்‌ கி. பி. 2-ஆம்‌ நூற்‌- 
றூண்டுக்கு முற்பட்ட நால்‌ எனத்‌ தெரிகின்றது. 
ஒரு நூல்‌ தோன்றிப்‌ புகழடைவதற்குச்‌ சில 
காலம்‌ செல்லவேண்டும்‌. திருக்குறள்‌ கிறித்து- 
வுக்கு முன்‌ முதலாம்‌ நூற்றுண்டில்‌ அல்லது 
கருத்துவுக்குப்பின்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ தோன்றி- , 
யிருத்தல்‌ கூடுமென அறிஞர்‌ கூறுவர்‌. மறை 
மலையடிகள்‌ கிறித்துவ ஆண்டு தொடங்குவதற்கு 
80 ஆண்டுகளின்‌ முன்‌ திருவள்ளுவர்‌ வாழ்ம்தா- 
செனக்‌ கூறினார்கள்‌. இக்கணிப்பை கொண்டே 
இன்று திருவள்ளுவர்‌ ஆண்டு வழங்குகின்றது. 


261 


-இருக்குறளுரைகள்‌ 

மாணாக்கர்‌ ஆசிரியரிடத்து நூல்களுக்கு உரை 
கேட்டுப்‌ பயில்தல்‌ மிகப்‌ பழங்காலம்‌ முதல்‌ இருந்து 
வரும்‌ வழக்கு என்பது இறையனாரகப்‌ பொரு- 
ஞரையைப்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ள வரலாற்‌- 
றைக்‌ கொண்டு அறிகின்றோம்‌. இறையனார்‌ அகப்‌ 
பொருளுரை நீண்ட காலம்‌ செவி வழக்கில்‌ வந்த 
பின்‌ ஒருவரால்‌ எழுதி வைக்கப்பட்டது. திருக்‌- 
குறளுரை அல்லது உரைகள்‌ நீண்டகாலம்‌ செவி 
வழக்கில்‌ வந்திருக்கலாம்‌. அவற்றைக்‌ குறித்து 
ஒன்றும்‌ அறியப்படவில்லை, பதினொன்று 12-ஆம்‌ 
நூற்றுண்டுகளிலிருந்து தமிழ்‌ மறுமலாச்சிக்குரிய 
பல தமிழ்‌ நூல்கள்‌ எழுதப்பட்டன. அக்காலத்‌- 
திலேயே திருக்குறளுரைகளும்‌ ஒன்‌ றன்பின்‌ ஒன்‌ - 
ரகப்‌ பல தோன்றின. திருக்குறளுக்குப்‌ பதின்மர்‌ 
உரை எழுதினார்கள்‌ என்பது பழைய பாடல்‌ 
ஒன்றால்‌ தெரியவருகிறது. இவற்றுள்‌ பரிதி, 
காளிங்கர்‌, பரிப்பெருமாள்‌, மணக்குடவர்‌ பரிமே- 
லழகர்‌ உரைகள்‌ அச்சிடப்பட்டுள்ளன. இவற்றை 
நோக்கும்போது ஒன்றிலிரும்து ஒன்று வளர்ச்சி- 
யடைந்ததெனத்‌ தோன்றுகின்றது. இவற்றுள்‌ 
இறுதியானது பரிமேலழகருமை, பிற்காலத்தில்‌ 
பரிமேலழகருரைக்கு விளக்கம்‌ வேண்டியிரும்‌- 
தமையால்‌  திருக்சூறள்‌ அண்பொருள்மாலை, 
இராமானுசருரை முதலியன தோன்றின. 


202 


உரைகளிற்‌ பரிமேலழகருரையே சிறந்ததெ 
எல்லாரும்‌ ஒப்புக்கொள்கின்‌ நனர்‌. பொது தால 
கவும்‌ தமிழ்‌ நாட்டு வழக்கைத்‌ தழுவியும்‌ செய்ய 
பட்ட திருக்குறளுக்கு மிருதி வழக்கு, வருண: 
சிரமதருமம்‌ முதலியவற்றைப்‌ பின்பற்றிப்‌ பரியே 
லழகர்‌ சிற்சில இடங்களில்‌ உரை எழுதியுள்ளா 
அவ்வுரைப்‌ பகுதிகள்‌ திருக்குறட்‌ கருத்துகளுக்கு 
பொருத்தமில்லாதிருத்தலை இக்கால அறிஞ 
எடுத்துக்காட்டியுள்ளனர்‌. இதனால்‌ பரிமேலபு 
கரின்‌ பெருமைக்கோ அவர்‌ உரைச்‌ சிறப்புக்கே 
இழுக்கு யாதும்‌ இல்லை. உரை அக்காலச்‌ சூழ 
நிலைக்கேற்ப எழுதப்பட்டது. 


திருக்குறளில்‌ வடசொற்கள்‌ 

சமீப காலம்‌ வரையில்‌ தமிழ்‌ மொழியை 
பற்றிய வரலாறுகள்‌ தெளிவுபடாமலிருக்‌ தல 
தமிழ்‌ வட மொழியினின்று பிறந்தது, ககக 
சமக்கிருதத்துக்மும்‌ இலக்கணமொன்று, தமி 
வடமொழியினுதவியின்றித்‌ தனித்தியக்க Sot 
டாது என்னும்‌ கருத்துக்கள்‌ இருந்து வந்த 
தமிழில்‌ காணப்படும்‌ ஒரு சொல்‌ வடமொழிம்‌ 
காணப்பட்டால்‌ அல்லது வடமொழியிற்‌ ணர்‌ 
படும்‌ சொல்‌ தமிழில்‌ காணப்பட்டால்‌ ௮ச்சொ 
வடமொழிக்குரியதெனக்‌ கொள்ளப்பட்ட 
இதற்குக்‌ காரணம்‌, சமக்கிருதம்‌ பிறமொழி 
ளிலிருந்து சொற்களை இரவல்‌ பெறவில்லை, ௮: 


x 


203 


உ 


ர்றமொழிகளுக்குச்‌ சொற்களை இரவல்‌ கொடுத்‌- 
ரதவியது என்னும்‌ மூட நம்பிக்கை இருந்து 


ந்ததெ” ்‌ 
நீ தமையாகும்‌. 
து நூல; 


செய்ய! இன்று சமக்கிருத மொழி, பிறமொழிகளோடு 
வருனாஃப்பிட்டு ஈன்கு ஆராயப்‌ பட்டுள்ளது. சமக்கிருத 
ப்‌ பரிமோழி பிறமொழிகளுக்குச்‌ சொற்களை உதவியது 
புள்ளாங்ரலவே பிறமொழிகளிலிருந்து சொற்களை இர- 
களுக்குல்‌ பெற்றுமிருக்கின்‌ நதென்றும்‌, மத்திய காலச்‌ 
அறிஞமக்கிருதத்தில்‌ நூற்றுக்கு இருபத்தைந்து விழுக்‌- 
ரிமேல[ரடு உள்‌ காட்டு மொழிச்‌ சொற்கள்‌ காணப்படு 
ப்புக்கேர்‌ தனவென்றும்‌, வேதகாலத்திலேயே பல 
றச்‌ சூழிழ்ச்‌ சொற்கள்‌ வேதபாடல்களிற்‌ சென்று 
நியுள்ளனவென்றும்‌ அச்சொற்கள்‌ இவை 

றும்‌ ஆராய்ச்சி'வல்லார்‌ கரட்டியுன்ளனர்‌. 1 


ச 1The Dravidian names of things and operations 

nected with all these aris of peace are native and 

ாழி தி! foreign (not borrowed from Sanskrit). ‘Tho ques- 
ரும்‌ தல்‌ நas not yet been investigated, but on enquiry it 
ரிழுக்ஷூண்௦கர்‌ probably turn out that many Sanskrit words 
த! figected with these arts wore borrowed from Dravi- 


உ wu -Ageofthe mantras ஐ, 15 —P.T. Srinivasa 


வந்த ணி 

ள்‌ ழி ட்‌ The Dravidian subtratum in Sanskrit has been 
Wi, cred by several scholars and Kittel in his Kan 

கரண்‌ dictionary has given some 450 Sanskrit words 

ரச்சொஃ ssible Dravidian connections a few other words 

uட்டது4krit and Prakrit and the vornaculars have sub- 

மெ ரழிக {ly been suggested as being of Dravidian origin 


264 


இந்தியாவில்‌ வழக்கும்‌ சமக்கிருதமும்‌, பாரசீ 
வேதம்‌ எழுதப்‌ பட்டுள்ள பழைய | 
மொழியும்‌ ஐரோப்பிய நாடுகளில்‌ வழங்கு; 
ஆரிய மொழிகளும்‌ பழைய ஒரு மொழியின்‌. 
பிறந்தவை எனக்‌ கொள்ளப்படுகன்றன. இ: 
மொழிக்‌ கூட்டங்கள்‌ இந்து-ஐரோப்பியம்‌ எனப 
படும்‌, சமக்கிருதமல்லாத மற்றைய இம்து-ஆரி' 
மொழிகளில்‌ காணப்படாத சொற்கள்‌ சமக்கிரு 
தத்தில்‌ காணப்பட்டால்‌ அவை இந்திய உள்கா 
மொழிகளிலிருந்து சமக்கிருதம்‌ இரவல்பெற்ற 
எனக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டுமென ஆராய்‌ 
யாளர்‌ கூறுவர்‌. தமிழில்‌ காணப்படும்‌ சமக்கி( 


by other scholars — non-Aryan elements in In 
Aryan, 8. K. Chaiterji — Journal of the grea 
India Socicty Vol, 3. 

Like Sanskrit, Greek, with all its entirely Ind 
European syntax and grammar, has a vast non-Int 
European vocabulary. The reason was the same; 
both cases. In both lands the invading Wirors ( 
the Indo-Europeans) found a previously existing n 
Aryan race with which they mingled, the Hindus i 
the Dravidians, the greeks with the Minoan, a 
both cases, while the language of the conqueror 
vailed, that of the conquered supplied innume: 
names and words to its vocabulary. In both coun 
the conquered race continued to exist side by, 
with the conquerors, the dark Dasyus with thg - 
Aryans, the dark Minoans with the fairer Hef 
—Bronge age Greece ற. 288 — Hall. 


265 


மனப்படும்‌ சொற்களைச்‌ சமக்கிருதமெனத்‌ 
ணியுமுன்‌ அவை மற்றைய இந்து-ஐசோப்பிய 
மாழிகளிலிருக்கின்‌றனவோ என்று ஆரரய்ம்‌- 
றிதல்‌ வேண்டும்‌. இவ்வகை ஆராய்ச்சி இன்னும்‌ 
*டைபெறவில்லை. இவ்வாறு ஆராயப்படும்‌ வரை 
ங்க இலக்கியங்கள்‌, திருக்குறள்‌, தொல்காப்‌- 
மையம்‌ முதலிய நூல்களிற்‌ காணப்படும்‌ ஆரியம்‌ 
ன்‌ னப்படும்‌ சொற்கள்‌ தமிழ்ச்‌ சொற்களாகவே 
மிகொள்ளப்படுதல்‌ ல்‌ வேண்டும்‌. 


௫ 


னு வி பல ஆரியச்‌ சொற்களுக்கும்‌ திராவிடன்‌ சொற்- 
இழ களுக்கும்‌ அடியங்கள்‌ (20018) ஒன்முகவிருக்‌- 
ன்றன 6 வென்பதையும்‌ மொழியாராய்ச்சிகாரர்‌ 
ப. ரட்டியுள்ளனர்‌. அவ்வாறாயில்‌ ஆரியமென கீ- 
து கொள்ளப்படும்‌ தமிழ்ச்‌ சொற்களை ஆரியமெனத்‌ 
(ருபு்ணி தல்‌ மேலும்‌ கடினமாகின்றது. 


திருக்குறளில்‌ வடசொற்களெனக்‌ கொள்ளப்‌ 
டு வருவன :-—அவி, அந்தம்‌, அமரர்‌, அமிர்தம்‌, 
ங்கணம்‌, ஆகுலம்‌, ஆசாரம்‌, ஆதி, ஆயம்‌, 
ந்திரன்‌, இலக்கம்‌, கருமம்‌, கனம்‌, காமம்‌, 
ன்‌ ரரணம்‌, குணம்‌, குலம்‌, கோடி, சலம்‌, சாதி, 
ட ரனம்‌, தண்டம்‌, தவம்‌, தானம்‌, துலை, தெய்வம்‌, 
யம்‌, தேவர்‌, நாகம்‌, நாகரிகம்‌, காமம்‌, பருவம்‌, 


ஓடை 


Lip 
டித்க்கியம்‌, பாகம்‌, பாவம்‌, புரந்தரன்‌, புருவம்‌, 
நியமம்‌, மங்கலம்‌, மந்திரி, மதி, மணி, மரத்திரை, 


மகப்‌, 
ப்‌ 


ம்‌, மானம்‌, முகம்‌, முத்தம்‌, யாமம்‌, வித்தகர்‌ 
23 


. 266 


என்பன. இவற்றுள்‌ பல தமிழ்ச்‌ சொற்களே என: 
எளிதில்‌ அறியக்‌ கிடக்கின்றன. 


திருக்குறளின்‌ பகுதிகள்‌ வடமொழி 
நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டனவா ? 


திருக்குறளின்‌ சில பகுதிகள்‌ அர்த்த சாத்திரம்‌ 
மனுமிருதி, பகவத்கீதை முதலிய வடமொ 
"நூல்களிலிருந்து எடுக்கப்‌ பட்டுள்ள தமிழ்‌ கக்‌, 
பெயர்ப்புகளாகக்‌ காண ப்படுகின்‌ றன வென்‌ 
சிலர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. 

இப்பொழுது அர்த்த சாத்திரமென வழக்குவழ்‌, 
கெளடலியரால்‌ செய்யப்பட்ட நாலன்று எனவும்‌: 
அது கெளடலியரின்‌ நூலைஃ தழுவிப்‌ பிற்காலத்து 
எவராலோ செய்யப்பட்ட நாலெனவும்‌ கருத்துக்‌ 
களிருந்து வருகின்றன. “இது ௫, பி. 800 வரை! 
யில்‌ செய்யப்பட்ட தெனவும்‌ காலத்துக்கு 
காலம்‌ பின்சேர்ப்புகள்‌ நடந்தன வெனவும்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ கூறுவர்‌. திருக்குறளுக்கு: 
பின்‌ செய்யப்பட்ட ஒரு நாலிலிகுந்து திருவள்கு 
வர்‌ சில வரிகளை மொழியெர்த்துத்‌ தமது தால்‌ 
சேர்த்தார்‌ எனக்கூறுவது சிறிதும்‌ பொருத்தமாக 
தோன்றவில்லை. 3மனுநால்‌ ௫. பி, 100-க்கு 

2 According to this view, therefore, the art. 

sastra was composed much later than the tim 
Chandragupta Maurya and may even bo as late 


A.D. 300 — The History and Culture of Int 
People, Vol. 77, ஐ. 275. 


267 


800-க்கும்‌ இடையில்‌ செய்யப்பட்டதெனவும்‌ இது 
பல முறை புதியன பல சேர்த்து எழுதப்பட்ட 
தெனவும்‌ ஆராய்ச்சியாளர்‌ கூறியிருக்கின்றனர்‌. 
ஆகவே மனு நாலில்‌ திருக்குறளிலிருந்து சில 
பகுதிகள்‌ எடுத்துச்‌ சேர்க்கப்பட்டன என்பது 
மிகப்‌ பெரருத்தமாகிறது. பகவத்ததை பாரதப்‌ 
போரின்போது செய்யப்பட்டதெனப்‌ பட்டாலும்‌ 
இன்றைய வடிவிலுள்ள நூல்‌ இ. மு. 200-க்கும்‌ 
இ. பி. 200-க்கும்‌ மிடையில்‌ செய்யப்பட்டதெனச்‌ 
'சில ஆராய்ச்சி அறிஞர்‌ கருதுகின்றனர்‌. பிற்‌- 
காலங்களில்‌ பழைய ஆசிரியர்கள்‌ பெயர்களைக்‌ 
கொடுத்துப்‌ புதிய நூல்கள்‌ பல செய்யப்பட்டன. 
எடுத்துக்‌ காட்டாக யாக்ஞவல்கியம்‌, ஈாரதம்‌, 
ிரகஸ்பதி, காத்தியாயனம்‌ முதலிய மிருதிகள்‌ 
இ. பி. 4-ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 7-ஆம்‌ நூற்றாண்‌- 
டுக்குமிடையில்‌ செய்யப்பட்டவை எனக்‌ கொள்‌- 
ளப்படுகன்றன. பெரும்பாலும்‌ வடமொழி நூல்‌- 
களை இயற்றி அம்மொழியை வளம்‌ படுத்தியவர்‌- 


Gi smiritd) was formulated some time between 200 B.C. 
i ஸ்ப A.D. 200. 1% was possibly revised several times — 


« டா உ] ௫. ல 
(Monjpiriti writer, and possibly Apastamba also were 


*Katyayana, the grammarian, Baudhayana tho 
| 
ட்‌ qe Indians but we do not know to which pant of 


908 


அவர்களே அரிய திருக்குறட்‌ கருத்துக்களை 
வடமொழி நூல்களில்‌ புகுத்தினாகள்‌ எனக்‌: 
கொள்வது சாலப்‌ பொருத்தமாகிறது. 
இருவள்ளுவமாலை 

திருக்குறளைப்‌ பற்றிப்‌ புகழ்க்து பாடப்‌ பட்டுள்ள 
58 பாடல்கள்‌ திருவள்ளுவமாலை என வழங்கு- 
கின்றன. ஒவ்வொரு பாடலும்‌ ஒவ்வொரு 
புலவரால்‌ செய்யப்பட்டதாகக்‌ கரணப்படுகின்‌- 
றது. திருக்குறள்‌ அரங்கேற்றப்பட்ட காலத்தில்‌ 
இப்பாடல்கள்‌ பாடப்பட்டனவாக ஐதீகம்‌ இருந்து ; 
வருகின்றது. திருவள்ளூவமாலையைக்‌ குறித்துப்‌: 
பலர்‌ ஆராய்ச்சி செய்துள்ளனர்‌. கி. பி, 10-ஆம்‌ 
தூற்றாண்டில்‌ வாழ்ந்த புலவரொருவர்‌ இப்பாடல்‌-; 
களைச்‌ செய்து இவற்றுக்குத்‌ திருவள்ளுவ- 
மாலையெனப்‌ பெயரிட்டு, ஒவ்வொரு பாடலையும்‌ 
செய்தவராக ஒவ்வொரு புலவர்‌ பெயரைக்‌ குறிட்‌- 
பிட்டுள்ளார்‌ என்பது அறிஞர்களின்‌ கருத்தாக. 
இருந்து வருகின்றது. 

இருக்குறள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்‌ 

திக்குறள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு என்னும்‌. 
தொகையைச்‌ சேர்ந்த நூல்‌. இத்‌ தொகையை: 
சேர்ந்த நூல்கள்‌ எல்லாம்‌ ஒரு கானத்தனவல்ர்‌ 
நாலடியார்‌ ௫. பி. 7-ஆம்‌ அல்லது 8-ஆம்‌ தா்‌ 


South India they belonged — Malayalam and on 
Languages, ற. 1249. 


269 


அண்டில்‌ செய்யப்பட்ட நாலெனத்‌ துணியப்‌ படு- 
கின்றது. இத்தொகுப்பிலுள்ள நால்களெல்லாம்‌ 
சங்க காலத்தனவெனக்‌ கருதிய ஒரு புலவர்‌ 
பதினெண்‌ இழ்க்கணக்கு என்னும்‌ தொகுப்பை 
8-ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்‌ செய்தாரெனத்‌ 
தெரிகின்‌ தத. 
இருக்குறளுக்கு வழங்கும்‌ பெயர்கள்‌ 

முப்பால்‌, பொய்யாமொழி, வாயுறை வாழ்த்து, 
உத்தர வேதம்‌, தெய்வ நால்‌, திருவள்ளுவர்‌, 
தமிழ்‌ மறை, பொதுமறை, திருவள்ளுவப்பயன்‌, 
பரருளுரை, முதுமொழி, அறம்‌. 
திருவள்ளுவரைக்‌ குறிக்க வழங்கும்‌ பெயர்கள்‌ 


தேவர்‌, தெய்வப்புலவர்‌, பொய்யில்‌ புலவர்‌, 


தற்பாவலர்‌,  பெருநாவலா, மாதாநுபங்கி, 
(செந்நாப்‌ போதார்‌, நாயனார்‌, நான்முகனார்‌, 
ப்லவர்‌. 


[] 


இருக்குறளில்‌ வீடு கூறாமைக்குக்‌ காரணம்‌ 


நர. ழ்‌ ல க 5 லட மு 
விட்டு நெறியைப்‌ பற்றிய உண்மை ஞானங்கள்‌ 


270 


வனுக்கு ஆசிரியன்‌ உபதேசிக்கும்‌ ஞானங்கள்‌ 
வீட்டு நெறி பற்றி நூல்‌ செய்வது பண்டைய ம; 
பன்றெனத்‌ தொல்காப்பியன்‌ கூறுகின்றது 
இம்மரபு பற்றியே திருவள்ளுவர்‌ வீட்டு ண்‌ 
தனியாகக்‌ கடறவில்லை. 


திருக்குறளின்‌ சிறப்புணர்த்தும்‌ ஆன்றோர்‌ 
செய்யுட்கள்‌ சில 
* வள்ளுவர்சீர்‌ அன்பர்மொழி 
வாசகந்தொல்‌ காப்பியமே 
தெள்ளுபரி மேலழகன்‌ 
செய்தவுரை-—ஒள்ளியசீர்‌;்‌ 
தோண்டர்‌ புராணம்‌ 
தொலுசித்தி ஒராறும்‌ 
தண்டமிழில்‌ மேலாம்‌ தரம்‌” 
(உமாபதி ஓ யான்‌ 


திருத்தக்க மாமுனிசிம்‌ 
தாமணி கம்பர்‌ 
விருத்தல்‌ கவித்திறமும்‌ 
வேண்டேம்‌--உருத்தக்க 
கெரங்குவேள்‌ மாக்கதையைல்‌ 
கூறேம்‌ குறளணுகேம்‌ 
எங்கெழிலென்‌ ஞாயி றெமக்கு ”” 


“தேவர்‌ குறளும்‌ 
திருகான்‌ மறை முடிவும்‌ 
மூவர்‌ தமிழும்‌ 
முனிமொழியும்‌- கோவை 
திருவா சகமும்‌ 


திருமூலர்‌ சொல்லும்‌. 
ஒருவா சகமென்‌ றுணர்‌ £ (ஒளசை 


